௨ 


முருகா 


கிருப்புகழ்க்‌ திரட்டு 


...... தொகுத்தவர்‌ : 
கிருபானந்தவாரி 


க்சி = 


உ 
முருகா 


ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ 
அருளிச்செய்த 
திருப்புகழ்‌. 


[திருப்புகழ்‌, திருவகுப்பு, கந்தரலங்காரம்‌, கந்தரநுபூதி 
முதலியவை அடங்கிய திரட்டு] 


தொகுப்பாசிரியர்‌ 


கிருபானந்தவாரி 
(ஆசிரியர்‌ : *திருப்புகழமிர்தம்‌”) 


வெளியிடுவோர்‌ : 


திருப்புகழமிர்தம்‌ காரியாலயம்‌, 
89, சிங்கண்ணசெட்டித்‌ தெரு, 
சிந்தாதிரிப்பேட்டை : : சென்னை-2. 


1971 


பொருளடக்கம்‌ 
ர்‌ 
1. திருப்புகழ்‌ 
2, திருவகுப்பு 
(சீர்பாத வகுப்பு, தேவேந்திர சங்க 
. வகுப்பு, வேல்‌ வகுப்பு, சேவகன்‌ 


வகுப்பு, கடைக்கணியல்‌ வகு ப்பு; 
மயில்‌ வகுப்பு) 


. 8. கந்தரந்தூதி . -. 


ந 
A, 


i 
க்ஷி 


4, கந்தரலங்காரம்‌ 
படத்தி 

6, வேல்‌ விருத்தம்‌ 

7. மயில்‌ தபம்‌ os 


8. திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ 
பாடல்கள்‌ 


9. திருமுருகாற்றுப்படை 


10. திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 


Printed at Jeevan Press, Madras-5. 


114 
117 
134 
141 


145 


151 
152 
162 


ட 
முருகா 


முன்னுரை 


மூவர்‌ தேவாதிகள்‌ தம்பிரானும்‌, முழுமுதற்‌ கடவு 
ளும்‌, ஓலமறைகளறைகின்ற ஒரு பரம்பொருளுமாகிய 
முருகப்பெருமானுடைய திருவருள்‌ முழுதும்‌ பெற்று 
அவ்வருளை எம்மனோரும்‌ பெறும்பொருட்டு பரம கருணை 
யால்‌ ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ பதினாறாயிரம்‌ தமிழ்‌ 
வேதத்‌ திருப்புகழையும்‌, பிற நூல்களையும்‌ பாடியருளி 
னார்‌. சகல வேதாகம புராணேதிகாச சாரமாகிய திருப்‌ 
புகழை அன்புடன்‌ ஓதுபவர்‌ இகபர நலன்களை எளிதிற்‌ 
பெறுவர்‌ என்பது ஒருதலை. 


நமது தமிழ்நாடு செய்த தவக்குறைவால்‌ அத்திருப்‌ 
புகழ்‌ முழுதும்‌ கிடைத்திலது. உயர்திரு. வ. த. சுப்பிர 
மணிய பிள்ளையவர்கள்‌ அரு முயற்சியாலும்‌ அவர்‌ 
களது புதல்வர்கள்‌ முயற்சியாலும்‌ ஆயிரத்து முந்‌ 
நூறுக்கு மேற்பட்ட திருப்புகழ்ப்‌ பாடல்களைத்‌ தமிழ்‌ 
நாடு பெற்று மகிழ்ந்தது. 


“ஸ்கந்தஸ்ய கீர்த்திம்‌ அதுலாம்‌ கலிகல்மஷ காஸி 
நீம்‌? என்றபடி உலகமெல்லாம்‌ எம்பெருமானுடைய 
திருப்புகழையே ஓதி வினைகளினின்றும்‌ விடுபட்டு 
வீடுபேற்றைப்‌ பெறும்பொருட்டு சில முக்கியமான 
பாசுரங்களுடன்‌ இந்நூல்‌ வெளிவருகின்றது. இதனை 
அன்பர்கள்‌ அனைவரும்‌ ஓதி என்றுமழியா இன்பத்தைப்‌ 
பெற்று இனிது உய்வார்களாக. 


இங்ஙனம்‌, 
' திருப்புகழ்த்தொண்டன்‌, 
கிருபானந்தவாரி. 


உ 
முருகா 


ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ 


வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 


நினைக்க முத்தியளிக்கும்‌ திருவருணையில்‌, பதினைந்‌ 
தாம்‌ நூற்றாண்டில்‌ பிரபுடதேவ மகாராஜன்‌ காலத்தில்‌ 
முத்தம்மையாருடைய திருவுதரத்திலே ஆதியம்மை 
யாருக்கு இளவலாக ஆறுமுகப்பெருமான்‌ திருவருளால்‌ 
தெய்வக்கருவாகத்‌ தோன்றி, உத்தராயணம்‌ பிறந்த 
ஆறாவது பெளர்ணமியில்‌ அஞ்ஞான இருளை மாய்க்கும்‌ 
மெய்ஞ்ஞான பாநுவாகத்‌ திருவவதரித்து, அருணகிரியார்‌ 
என்ற திருநாமத்துடன்‌ சுவாமிகள்‌ வளர்வாராயினர்‌. 
இளமைப்‌ பருவத்திலேயே தாய்‌ கந்தவேள்கழலிணையில்‌ 
கலந்தனள்‌. திருமுருகன்‌ திருவருள்‌ கைகூடாமையால்‌ 
தமது இளமைப்‌ பருவத்தில்‌ மாயா நெறிப்பட்டு அத 
னால்‌ பிணியுற்று வருந்தி, வல்லாளன்‌ கோபுரத்தினின்‌ 
றும்‌ கீழே விழ, ஆபத்திலஞ்சேலென்ற அறுமுகக்‌ கட 
வுள்‌ அடியார்‌ திருவடிவுடன்‌ வெளிப்பட்டு, “சும்மா இரு 
சொல்லற? என்ற மெளன மந்திரோபதேசம்‌ புரிந்து 
மறைய அருணகிரியார்‌ பிணிநீங்கி வச்சிரதேகம்‌ 
பெற்று நிருவிகற்பசமாதியில்‌ நிலைத்திருந்தனர்‌. வள்ளி 
மணவாளன்‌ புள்ளிமயில்மேல்‌ தோன்றி திருப்புகழைப்‌ 
பாட “முத்தைத்‌ தர: என்று அடியெடுத்துக்‌ கொடுக்க; 
அருணகிரியார்‌ கடல்மடை திறந்த வெள்ளம்‌ போல்‌ 
தடைபடாத தனி வாக்கு பெற்றுப்‌ பெருமான்‌ பணித்த 
வண்ணம்‌ வயலூர்‌ சென்று பொய்யாக்‌ கணபதியைத்‌ 
தொழுது “கைத்தல” “பக்கரை” முதலிய திருப்புகழ்ப்‌ 
பாக்களைப்பாடி, ஆறாதாரங்களையும்‌ அமைத்து அறு 
படைவீட்டு முறையாகத்‌ திருப்புகழைப்‌ பாடுவா 
ராயினர்‌. 


முருகப்பெருமான்‌ எழுந்தருளிய திருத்தலங்கள்‌ 
தோறும்‌ சென்று திருப்புகழாகிய திருவலங்கலைப்‌ பன்‌ 
னிரு புயத்திலும்‌ சூட்டுவாராயினர்‌. சிதம்பரம்‌, கொடுங்‌ 
குன்றம்‌, செந்தில்‌, தணிகை முதலிய தலங்களில்‌ திரு 
நடன கோலமுங்கண்டு களித்தனர்‌. பழநியில்‌ ஜெப 


v 


மாலை பெற்றனர்‌. புலவர்களது வேண்டுகோளுக் 
கிணங்கி வில்லிபுத்தூரரைச்‌ சந்தித்து கந்தரந்தாதி 
பாடி வென்று கர்ன தானம்‌ புரிந்தனர்‌. திருவேரகத்தில்‌ 
உடன்பிறந்தாளாகிய ஆதியம்மையாருக்கு கந்த உல 
கத்தை நல்கினர்‌. திருவருணையில்‌ செருக்குற்றிருந்த 
சம்பந்தாண்டானை வாதில்‌ வென்று கம்பத்திளையனா 
ராகக்‌ கந்தவேளை வரவழைத்து பிரபுட தேவனாதி யாவ 
ருக்குங்‌ காட்டி இன்னருள்‌ புரிந்தனர்‌. 

திருப்புகழாகிய தெய்வ இளங்‌ கதிரொளியை எங்‌ 
கணும்‌ பரவச்செய்‌ து முடிவில்‌ ௬கசொரூபமுற்று முருக 
வேள்‌ திருக்கரத்தமர்ந்தன ர்‌. 

இவர்‌ பாடிய பிறநூல்கள்‌, திருவகுப்பு, கந்தரந்‌ 
தாதி, கந்தரலங்காரம்‌, கந்தரநுபூதி முதலியனவாம்‌. 
இவர்‌ பாடிய திருப்புகழின்‌ எண்‌ பதினாறாயிரம்‌. 

“எம்மருண கிரிநாத ரோது 

பதினாறாயிரந்‌ திருப்புகழமுதுமே? > 
வரகவி மார்க்கசகாயதேவர்‌. 

வாக்கிற்‌ சிறந்தவர்‌ அருனாகிரிநாதரே என்பதை, 


“வாக்கிற்‌ கருணகிரி வாதவூரார்‌ கனிவில்‌ 
தாக்கிற்‌ றிருஞான சம்பந்தர்‌--நோக்கிற்கு 
நக்கீர தேவர்‌ நயத்துக்குச்‌ சுந்தரனார்‌ 
சொற்குறுதிக்‌ கப்பரெனச்‌ சொல்‌?” 
என்ற திருவிருத்தத்தாலும்‌, கருணையின்‌ மிக்கவர்‌ 
என்பதை ““கருணைக்கருணகிரி” என்பதாலுமுணர்க. 
அருணகிரிநாதருடைய பெருமை எம்மனோரால்‌ 
எடுத்தியம்பற்பாலதன்று. அநுபூதிச்‌ செல்வராகிய 
தாயுமான அடிகள்‌ துதிப்பனவ றறால்‌ ஒருவாறுணர்க, 
“ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல 
மெய்யாக ஓர்சொல்‌ விளம்பினர்யார்‌?-வையகத்தோர்‌ 
சாற்றரிதென்‌ றேசற்றார்‌ தன்னனையாய்‌ முக்கணெந்தை 
நாற்றிசைக்குங்‌ கைகாட்டி னான்‌. 
“கந்தரநுபூதி பெற்றுக்‌ கந்தரநுபூதி சொன்ன 
எந்தையருள்‌ நாடி யிருக்குநாள்‌ எந்நாளோ 2”? 
அபான்றான்‌ எனலறலே இன்பநிட்டை யென்றருணைக்‌ 
கோன்றா னுரைத்த மொழி கொள்ளாயோ ?”” 


திருப்புகழ்ச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ 


எல்லாரு ஞானத்‌ தெளிஞரே கேளீர்சொல்‌ 
கல்லெல்லாம்‌ மாணிக்கக்‌ கல்லாமோ ?--பொல்லாக்‌ 
கருப்‌ கழைக்‌ கேட்குமோ கானமயில்‌ வீரன்‌ 
திருப்புகழைக்‌ கேட்குஞ்‌ செவி, நீ 
வேதம்வேண்‌ டாம்சகல வித்தைவேண்‌ டாம்கீத 
காதம்வேண்‌ டாம்ஞான தூல்வேண்டாம்‌-—ஆதி 
குருப்புகழை மேவுகின்‌ ற கொற்றவன்‌ தாள்போற்றும்‌ 
திருப்புகழைக்‌ கேளீர்‌ தினம்‌. 


நூற்பயன்‌ 
ஞானம்‌ பெறலாம்‌ நலம்பெறலாம்‌ எந்நாளும்‌ 
வானம்‌ அரசாள்‌ வரம்பெறலாம்‌--மோனவீ 
டேறலாம்‌ யானைக்‌ கிளையான்‌ திருப்புகழைக்‌ 
கூறினார்க்‌ காமேயிக்‌ கூற்று. 3 
ஆறுமுகக்‌ தோன்றும்‌ அழகியவேல்‌ தோன்‌ றுமவன்‌ 
ஏறுமயில்‌ தோன்றும்‌ எழில்‌ தோன்றும்‌ சீறிவரு . 
சூரன்‌ முடியைத்‌ துணித்தோன்‌ திருப்புகழைப்‌ 
பாரில்‌ வழுத்தினோர்‌ பால்‌. கி 
பொருப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேலா 
இருப்பிட முனக்கெது எனக்கரு ளியம்பாய்‌ 
உருக்கநல்‌ விழுக்குல மொழுக்கமில ரேனும்‌ 
திருப்புகழ்‌ படிப்பவர்‌ மனத்தினி லிருப்பாம்‌. 5 
திருப்புகழ்‌ படிக்குமவர்‌ சிந்தைவலு வாலே 
ஒருத்தரை மதிப்பதிலை யுன்றனரு ளாலே 
பொருப்புக மிகப்பொருது வென்றுமயில்‌ மீதே 
தரித்தொரு திருத்தணியில்‌ நின்ற பெருமாளே. . 6 
ஏறுமயி லேறிவிளை யாடுமுக மொன்றே 
ஈசருடன்‌ ஞானமொழி பேசுமுக மொன்றே 
கூறுமடி யார்கள்‌ வினை தீர்க்குமுக மொன்‌ே ற 
குன்றுருவ வேல்வாங்கி நின்‌ றமுக மொன்றே 
மாறுபடு சூரரைவ தைத்தமுக மொன்றே 
வள்ளியை மணம்புணர வந்தமுக மொன்றே 
ஆறுமுக மானபொருள்‌ நீயருளல்‌ வேண்டும்‌ 
ஆதியரு ணாசல மமர்ந்தபெரு மாளே. 


திருப்புகழ்ப்‌ பாட்டு முதற்குறிப்பகராதி 


யாட்டு 
அகரமுத 
அகரமுமாகி 
அஞ்சுவித 
அடியார்‌ 
அதலசேட 
அதிருங்கழல்‌ 
அந்தகன்‌ 
அந்தோமன 
அபகார 
அமுதுததி . 
அருத்திவாழ்‌ 
அருவரை 
அலகிலவுணரை 
அலங்கார 
அவகுண 
அவனிதனிலே 
அறிவழிய 
அறிவிலா 
அறுகுநுனி 
அற்றைக்‌ 
அனித்தமான 
ஆசை கூர்‌ 
ஆசைநாலு 
ஆதிமக 
ஆராதன 
ஆறுமுகம்‌ 
ஆனாதஞான 
_இத்தரணி 
இத்தாரணிக்குள்‌ 
இருநோய்‌ 
இருந்தவீடுங்‌ 
இருவர்‌ மயலோ 
இருவினை புனைந்து 
இருவினை யஞ்ச 
இறவாமற்‌ 
ஈனமிகுத்‌ 
உம்பர்தரு 
உலகபசு 
உறவின்‌ முறை 
உனைத்தினந்‌ 
எதிரிலாத 
எந்தத்திகை 


பக்கம்‌ 


பாட்டு 
எருவாய்‌ 
எழுகடல்‌ 
எழுபிறவி 
என்னால்‌ 
ஏதுபுத்தி 
ஐங்கரனை 
ந்து பூதழு 
ஒரு பொழுது 
ஒருவரையு 
ஒருவழி 
ஓலமறைக 
ஓலமிட்ட 
ககனமு 
கடிமா 
கடியவேக 
கட்டிமுண்டகர 
கண்டுமொழி 
கரியகுழல்‌ 
கருவடைந்து 
கருவினுரு 
கனகந்திரள்‌ 
காணொணாதது 
காதிமோதி 
காமியத்‌ 
காலனார்‌ 
காலனிடத்‌ 
காவியுடுத்தும்‌ 
குகனெ 
குகையில்‌ 
குமரகுருபர 
கும்பகோண 
குரம்பை 
குருவியென 
கைத்தலநிறை 
கொம்பனையார்‌ 
கொலைமத 
சத்திபாணீ 
சந்ததம்‌ 
சமயபத்தி 
சயிலாங்கனை 
சரணகம 
சரியை 


பாட்டு 
சரவணஜாதா 
சாந்தமில்‌ 
சிரத்தானத்‌ 
சிவஞான 
சிவனார்‌ 
சினத்தவர்‌ 
சினத்திலத்‌ 
சீரானகோல 
சீர்சிறக்கு 
சுடரனைய 
சுருதிமறைக 
சுருதிமுடி 
சுருதியூடு 
சுருளளக 
சூதினுண 
சூலமென 
ஞானங்கொள் 
தண்டையணி 
தந்தபசி 
தமரகுரங்‌ 
தரையினில்‌ 
தலைவலி 
தாக்கமரு 
திடமலி 
திமிரமாமன 
திமிரவுததி 
திருமகளுலாவு 
திருவுரூப 
தராப்பிணி 
துள்ளுமத 
தெருவினில்‌ 
தேனியல்‌ 
தேனுந்து 
தொந்திசரிய 
தோலெல்ும்பு 
தோலொடு 
நாதவிந்து 
நாரியர்க 
நாவேறு 
நிருதரார்க்கொரு 
நிலையாத 
நீதத்‌ 


viii 


பாட்டு 
நீலங்கொள் 
பகருமுத்தமிழ்‌ 
பகிர நினை 
பக்கரை 
பத்தியால்‌ 
பரவு நெடுங்‌ 
பரிமள 
பழிப்பர்‌ 
பாதிமதி 
பிறவியலை 
புமியதனிற்‌ 
புவிக்குன்‌ 
பொன்னைவிரும்‌ 
போத நிர்க்குண 
மதனேவிய 
மதிதனை 

மருவு மஞ்சு 
மனத்திரைந்‌ 
மனைமக்கள்‌ 
மன்றலங்‌ 
முத்தைத்தரு 
முந்துதமிழ்‌ 
முனையழிந்தது 
மூலமந்திர 
வசனமிக 
வஞ்சக 
வரதாமணி 
வரிக்கலையி 
வரியார்‌ 
வருபவர்க 
வாசித்துக்‌ 
வாதமொடு 
வாதினைய்டர்ந்‌ 
வாரிமீதே da 
வாலவயதாகி 
விரகற 
விலைக்குமேனி 
விழையுமனி 
விறல்மார 
வேதத்திற்‌ 
வேதவெற்பி 
வேழமுண்ட 


ஷீ 
முருகா 
ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ அருளிச்செய்த 


திருப்புகழ்‌ 
விநாயகர்‌ துதி 
1 


கைத்தல நிறைகனி யப்பமொ டவல்பொரி 


கப்பிய கரிமுக னடிபேணிக்‌ 
கற்றிடு மடியவர்‌ புத்தியி லுறைபவ 
கற்பக மெனவினை கடிதேகும்‌ 
மத்தமு மதியமும்‌ வைத்திடு மரன்மகன்‌ 
மற்பொரு திரள்புய மதயானை 
மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை 
மட்டவிழ்‌ மலர்கொடு பணிவேனே 
முத்தமி ழடைவினை முற்படு கிரிதனில்‌ 
முற்பட எழுதிய முதல்வோனே 
முப்புர மெரிசெய்த அச்சிவ னுறைரதம்‌ 
அச்சது பொடிசெய்த அதிதீரா 
அத்துய ரதுகொடு சுப்பிர மணிபடும்‌ 
அப்புன மதனிடை யிபமாகி 
அக்குற மகளுட னச்சிறு முருகனை 
அக்கண மணமருள்‌ பெருமாளே. 
2 
உம்பர்தருத்‌ தேனுமணிக்‌ கசிவாகி 
ஒண்கடலிற்‌ றேனமுதத்‌ துணர்வூறி 
இன்பரசத்‌ தேபருகிப்‌ பலகாலும்‌ 
என்றனுயிர்க்‌ காதரவுற்‌ றருள்வாயே 


1653—1 


2 திருப்புகழ்‌ 


தம்பிதனக்‌ காகவனத்‌ தணைவோனே 
தந்தைவலத்‌ தாலருள்கைக்‌ கனியோனே 
அன்பர்தமக்‌ கானஙிலைப்‌ பொருளோனே 
ஐந்‌ துகரத்‌ தானைமுகப்‌ பெருமாளே. 
3 
பக்கரைவி சித்ரமணி பொற்கலணை யிட்ட௩டை 
பட்சியெனு முக்ர துர கமுநீபப்‌ 
பக்குவம லர்த்தொடையும்‌ அக்குவடு பட்டொழிய 
பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும்‌ 
திக்க தும திக்கவரு குக்குடமும்‌ ரட்சைதரு 
சிற்றடியு முற்றியப னிருதோளும்‌ 
செய்ப்பதியும்‌ வைத்துயர்தி ருப்புகழ்வி ருப்பமொடு 
செப்பெனஎ னக்கருள்கை மறவேனே 
“இக்கவரை நற்கனிகள்‌ சர்க்கரைப ருப்புடனெய்‌ 
எட்பொரிய வற்றுவரை . .* யிளநீர்வண்‌ 
டெச்சில்பய றப்பவகை பச்சரிசி பிட்டுவெள 
ரிப்பழமி டிப்பல்வகை தனிமுலம்‌ 
மிக்கஅடி சிற்கடலை பட்சணமெ னக்கொளொரு $ 
விக்கினச மர்த்தனெனு மருளாழி 
வெற்பகுடி. லச்சடில விற்பரம ரப்பரருள்‌ 
வித்தகம ருப்புடைய பெருமாளே. 
நூல்‌ 


முத்தைத்தரு பத்தித்‌ திருககை 
அத்திக்கிறை சத்திச்‌ சரவண 
முத்திக்கொரு வித்துக்‌ குருபர எனவோதும்‌ 
முக்கட்பர மற்குச்‌ சுருதியின்‌ 
முற்பட்டது கற்பித்‌ திருவரு 
முப்பத்துமு வர்க்கத்‌ தமரரு மடிபேணப்‌ 


திருப்புகழ்‌ 3 


யத்துத்தலை தத்தக்‌ கணைதொடு 
ஒற்றைக்கிரி மத்தைப்‌ பொருதொரு 
பட்டப்பகல்‌ வட்டத்‌ திகிரியி லிரவாகப்‌ 
பத்தற்கிர தத்தைக்‌ கடவிய 
பச்சைப்புயல்‌ மெச்சத்‌ தகுபொருள்‌ 
பட்சத்தொடு ரட்சித்‌ தருள்வது மொருகாளே 
தித்தித்தெய வொத்தப்‌ பரிபுர 
நிர்த்தப்பதம்‌ வைத்துப்‌ பயிரவி 
திக்கொட்க௩ டிக்கக்‌ கழுகொடு கழுதாடத்‌ 
திக்குப்பரி அட்டப்‌ பயிரவர்‌ 
தொக்குத்தொகு தொக்குத்‌ தொகுதொகு 
சித்ரப்பவு ரிக்குத்‌ த்ரிகடக எனவோதக்‌ 
கொத்துப்பறை கொட்டக்‌ களமிசை 
குக்குக்குகு குக்குக்‌ குகுகுகு 
குத்திப்புதை புக்குப்‌ பிடியென முதுகூகை 
கொட்புற்றெழ நட்பற்‌ றவுணரை 
வெட்டிப்பலி யிட்டுக்‌ குலகிரி 
குத்துப்பட வொத்துப்‌ பொரவல பெருமாளே. 


முதற்‌ படைவீடாகிய 


திருப்பரங்குன்றம்‌ 
1 
உனைத்தி னந்தொழு திலனுன தியல்பினை 
உரைத்தி லன்பல மலர்கொடு னடியிணை 
உறப்பணிந்தில னொருதவ மிலனுன தருள்மாறா 
உளத்து ளன்பின ருறைவிட மறிகிலன்‌ 
விருப்பொ டுன்சிக ரமும்வலம்‌ வருகிலன்‌ 
உவப்பொ டுன்புகழ்‌ துதிசெய விழைகிலன்‌ 
மலைபோலே 


4 திருப்புகழ்‌ 


கனை த்தெ மும்பக டதுபிடர்‌ மிசைவரு 
கறுத்த வெஞ்சின மறலித னுழையினர்‌ 
கதித்த டர்ந்தெறி கயிறடு கதைகொடு 
பொருபோதே 
கலக்கு றுஞ்செய லொழிவற அழிவுறு 
கருத்து நைந்தல முறுபொழு தளவைகொள் 
கணத்தி லென்பய மறமயில்‌ முதுகினில்‌ 
வருவாயே 
வினைத்த லந்தனி லலகைகள்‌ குதிகொள 
விழுக்கு டைந்துமெ யுகுதசை கழுகுண 
விரித்த குஞ்சிய ரெனுமவு ணரையமர்‌ புரிவேலா 
மிகுத்த பண்பயில்‌ குயில்மொழி யழகிய 
கொடிச்சி குங்கும முலைமுக டுழுகறை 
விரைத்த சந்தன ம்ருகமத புயவரை 
யுடையோனே 
தினத்தி னஞ்ச துர்‌ மறைமுனி முறைகொடு 
புனற்சொ ரிந்தலர்‌ பொதியவி ணவரொடு 
சினத்தை நிந்தனை செயுமுனி வரர்தொழ 
மகிழ்வோணே 
தெனந்தெ னந்தன எனவரி யளிகறை 
தெவிட்ட அன்பொடு பருகுயர்‌ பொழில்திகழ்‌ 
திருப்ப ரங்கிரி தனிலுறை சரவண பெருமாளே.. 
2 
மன்றலங்‌ கொந்துமிசை தெந்தனந்‌ தெந்தனென 
வண்டினங்‌ கண்டுதொடர்‌ குழல்மாதர்‌ 
மண்டிடுக்‌ தொண்டை யமு துண்டுகொண்‌ டன்புமிக 
ஒன்ற அம்‌ பொன்றுவிழி கன்றஅங்‌ கங்குழைய 
உந்தியென்‌ கின்றமடு விழுவேனை 
உன்சிலம்‌ புங்கனக தண்டையுங்‌ கிண்கிணியும்‌ 
ஒண்கடம்‌ பும்புனையும்‌ அடிசேராய்‌: 


திருப்புகழ்‌ 5 


பன்றியங்‌ கொம்புகம டம்புயங்‌ கஞ்சுரர்கள்‌ 


பண்டையென்‌ பங்கமணி பவர்சேயே 
பஞ்சரங்‌ கொஞ்சுகிளி வந்துவந்‌ தைந்துகர 
பண்டிதன்‌. தம்பியெனும்‌ வயலூரா 
'சென்றுமுன்‌ குன்றவர்கள்‌ தந்தபெண்‌ கொண்டுவளர்‌ 
செண்பகம்‌ பைம்பொன்மலர்‌ செறிசோலை 
திங்களுஞ்‌ செங்கதிரு மங்குலுந்‌ தங்குமுயர்‌ 
தென்பரங்‌ குன்றி லுறை பெருமாளே. 
3 


கருவ டைந்து பத்துற்ற திங்கள்‌ 
வயிறிருந்து முற்றிப்‌ பயின்று 
கடையில்வந்து தித்துக்‌ குழந்தை வடிவாகி 
கழுவி யங்கெ டுத்துச்‌ சுரந்த 
முலை யருந்து விக்கக்‌ கிடந்து 
கதறியங்கை கொட்டித்‌ தவழ்ந்து ௩டமாடி 
அரைவ டங்கள்‌ கட்டிச்‌ சதங்கை 
யிடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை 
யவையணிந்து முற்றிக்‌ கிளர்ந்து வயதேறி 
அரிய பெண்கள்‌ நட்பைப்‌ புணர்ந்து 
பிணியுழன்று சுற்றித்‌ திரிந்த 
தமையுமுன்க்ரு பைச்சித்த மென்று 
பெறுவேனோ 
இரவி யிந்த்ரன்‌ வெற்றிக்‌ குரங்கி 
னரசனென்று மொப்பற்ற வுந்தி 
யிறைவ னெண்கி னக்கர்த்த னென்றும்‌ 
நெடுநீலன்‌ 
எரிய தென்றும்‌ ருத்ரற்‌ சிறந்த 
அநுமனென்றும்‌ ஒப்பற்ற அண்டர்‌ 
எவருமிந்த வர்க்கத்தில்‌ வந்து புனமேவ 
ய தன்படைக்கர்த்த ரென்‌ 
ட ரர்‌ தங்கி க்‌ வென்ற 
அரிமுகுந்தன்‌ மெச்சுற்ற பண்பின்‌ மருகோனே 


6 திருப்புகழ்‌ 


அயனையும்பு டைத்துச்‌ சினந்து 
உலகமும்ப டைத்துப்‌ பரிந்து 
அருள்பரங்கி ரிக்குட்‌ சிறந்த பெருமாளே... 


4 
கனகந்திரள்‌ கின்றபெ ருங்கிரி 
தனில்வந்துத கன்தக னென்றிடு 
கதிர்மிஞ்சிய செண்டை யெறிந்திடு கதியோனே 
கடமிஞ்சி ய௩ந்த விதம்புணர்‌ 
கவளந்தனை யுண்டு வளர்ந்திடு 
கரியின்‌ றுணை யென்று பிறந்திடு முருகோனே 
பனகந்துயில்‌ கின்ற திறம்புனை 
கடல்முன்பு கடைந்த பரம்பரர்‌ 
படரும்புய லென்றவ ரன்புகொள்‌ மருகோனே 
பலதுன்ப முழன்று கலங்கிய 
சிறியன்‌ புலை யன்கொலை யன்புரி 
பவமின்று கழிந்திட வந்தருள்‌ புரிவாயே 
அனகன்‌ பெயர்‌ நின்றுரு ளுந்திரி 
புரமுந்திரி வென்றிட வின்புடன்‌ 
அழலுந்த௩ குந்திறல்‌ கொண்டவர்‌ புதல்வோனே 
அடல்வந்து முழங்கி யிடும்பறை 
டுடுடுண்டுடு டுண்டுடு டுண்டென 
'அதிர்கின்றிட அண்ட நெரிந்திட வருசூரர்‌ 
மனமுந்தழல்‌ சென்றிட வன்றவ 
ருடலுங்குட லுங்கிழி கொண்டிட 
மயில்வென்றனில்‌ வந்தருளுங்கன பெரியோனே 
மதியுங்கதி ௬ந்தட வும்படி 
யுயர்கின்ற வனங்கள்‌ பொருந்திய 
வளமொன்று பரங்கிரி வந்தருள்‌ பெருமாளே. 


திருப்புகழ்‌ ம்‌ 


இரண்டாவது படைவீடாகிய 


திருச்செந்தூர்‌ 
5 
காலனார்‌ வெங்கொடுந்‌ தூதர்பா சங்கொடென்‌ 
காலினார்‌ தந்துடன்‌ கொடுபோகக்‌ 
காதலார்‌ மைந்தருந்‌ தாயரா ருஞ்சுடுங்‌ 
கானமே பின்தொடர்ந்‌ தலறாமுன்‌ 
சூலம்வாள்‌ தண்டுசெஞ்‌ சேவல்கோ தண்டமுஞ்‌ 
சூடுதோ ளுந்தடந்‌ திருமார்புந்‌ 
தூயதாள்‌ தண்டையுங்‌ காணஆர்‌ வஞ்செயுந்‌ 
தோகைமேல்‌ கொண்டுமுன்‌ வரவேணும்‌ 
ஆலகா லம்பரன்‌ பாலதா கஞ்சிடுந்‌ 
தேவர்வா ழன்றுகந்‌ தமுதீயும்‌ 
ஆரவா ரஞ்செயும்‌ வேலைமேல்‌ கணவளர்க்‌ 
தாதிமா யன்றனன்‌ மருகோனே 
சாலிசேர்‌ சங்கினம்‌ வாவிசூழ்‌ பங்கயஞ்‌ 3 
சாரலார்‌ செந்திலம்‌ பதிவாழ்வே 
தாவு ரஞ்சிமுன்‌ சாயவே கம்பெறுந்‌ 
தாரைவே லுந்திடும்‌ பெருமாளே. 
6 
தந்த பசிதனை யறிந்து முலையமுது 
தந்து முதுகுதட வியதாயார்‌ 
தம்பி பணிவிடைசெய்‌ தொண்டர்‌ பிரியமுள 
தங்கை மருகருயி ரெனவேசார்‌ 


மைந்தர்‌ மனைவியர்க டும்பு கடனுதவு 
மந்த வரிசைமொழி பகர்கேடா 

வந்து தலைஈவிர விழ்ந்து தரைபுகம 
யங்க வொருமகிட மிசையேறி 


8 திருப்புகழ்‌ 
அந்த கனுமெனைய டர்ந்து வருகையினி 


லஞ்ச லெனவலிய மயில்மேல்நீ 
அந்த மறலியொடு கந்த மனிதனம 

தன்ப னெனமொழிய வருவாயே 

சிந்தை மகிழமலை மங்கை நகிலிணைகள்‌ 

சிந்து பயமயிலு மயில்வீரா 
திங்க ளரவு௩தி துன்று சடிலரருள்‌ 

செந்தி னகரிலுறை பெருமாளே. 

7 


தொரந்திசரிய மயிரே வெளிறநிரை 


தந்தமசைய முதுகே வளையஇதழ்‌ 
தொங்கவொருகை தடி.மேல்வர மகளிர்‌ ஈகையாடி 


தொண்டுகிழவ ணிவனா ரென இருமல்‌ 
கிண்கிணெனமு னுரையே குழறவிழி 
துஞ்சுகுருடு படவே செவிடுபடு செவியாகி 


வந்தபிணியு மதிலே மிடையுமொரு ' 
பண்டிதனுமெ யுறுவே தனையுமிள 
மைந்தருடைமை கடனே தெனமுடுக துயர்மேவி 
மங்கை யழுது விழவே யமபடர்கள்‌ 
நின்றுசருவ மலமே யொழுக வுயிர்‌ 
மங்குபொழுது கடிதே மயிலின்மிசை வரவேணும்‌ 


எந்தைவருக ரகுநா யகவருக 
மைந்தவருக மகனே யினிவருக 
என்கண்வருக என தா ருயிர்வருக அபிராம 
இங்குவருக அரசே வருகமுலை 
யுண்கவருக மலர்க டிடவருக 
என்றுபரிவி னொடுகோ சலைபுகல வருமாயன்‌ 


அறுமுகச்சிவனார்‌ அருணூரிநாதருக்கு அருள்புரிந்தது. 


ப்‌: 
அங்‌ 


- 


திருப்புகழ்‌ 9 
சிந்தைமகிழு மருகா குறவரிள 
வஞ்சிமருவு மழகா அமரர்சிறை 
சிந்தஅசுரர்‌ கிளைவே ரொடுமடிய அடுதீரா 
திங்களரவு நதிசூ டியபரமர்‌ 
தந்தகுமர அலையே கரைபொருத 
செந்தி னகரி லினிதே மருவிவளர்‌ பெருமாளே. 


8 
முந்துதமிழ்‌ மாலை கோடிக்‌ கோடி 
சந்தமொடு நீடு பாடிப்‌ பாடி 
முஞ்சர்மனை வாசல்‌ தேடித்‌ தேடி யுழலாதே 
முந்தைவினை யேவ ராமற்‌ போக 
மங்கையர்கள்‌ காதல்‌ தூரத்‌ தேக ்‌ 
முந்தடிமை யேனை யாளத்‌ தானு முனைமீதே 
திந்திதிமி தோதி தீதித்‌ தீதி 
தந்ததன தான தானத்‌ தான 
செஞ்செணகு சேகு தாளத்‌ தோடு ௩நட.மாடுஞ்‌ 
செஞ்சிறிய கால்வி சாலத்‌ தோகை 
துங்கஅது கூல பார்வைத்‌ தீர 
செம்பொன்மயில்‌ மீதிலேயெப்போது வருவாயே 
அந்தண்மறை வேள்வி காவற்‌ கார 
செந்தமிழ்சொல்‌ பாவின்‌ மாலைக்‌ கார 


அண்டருப கார சேவற்‌ கார முடிமேலே 
அஞ்சலிசெய்‌ வோர்கள்‌ கேயக்‌ கார 

குன்றுருவ ஏவும்‌ வேலைக்‌ கார 

அந்தம்வெகு வான ரூபக்‌ கார எழிலான 


சிந்துரமின்‌ மேவு போகக்‌ கார 
விந்தைகுற மாது வேளைக்‌ கார 
செஞ்சொலடி. யார்கள்‌ வாரக்‌ கார எதிரான 


10 திருப்புகழ 


செஞ்சமரை மாயு மாயக்‌ கார 
துங்கரண சூர சூறைக்‌ கார 
செந்தில்நகர்‌ வாழு மாண்மைக்‌ கார பெருமாளே. 


3] 
விறல்மார னைந்து மலர்வாளி சிந்த 
மிகவானி லிந்து வெயில்காய 
மிதவாடை வந்து தழல்போல வொன்ற 
வினைமாதர்‌ தந்தம்‌ வசைகூற 
குறவாணர்‌ குன்றி லுறைபேதை கொண்ட 
கொடி.தான துன்ப மயல்தீர 
குளிர்மாலை யின்க ணணிமாலை தந்து 
குறைதீர வந்து குறுகாயோ 
மறிமா னுகந்த இறையோன்‌ மகிழ்ந்து 
வழிபாடு தந்த மதியாளா 
மலைமாவு சிந்த அலைவேலை யஞ்ச 
வடிவே லெறிந்த அதிதீரா 
அறிவா லறிந்து னிருதா ளிறைஞ்சு 
மடியா ரிடைஞ்சல்‌ களைவோனே 
அழகான செம்பொன்‌ மயில்மே லமர்ந்து 
அலைவா யுகந்த பெருமாளே. 
10 


அந்தகன்‌ வருந்தினம்‌ பிறகிடச்‌ 
சந்ததமும்‌ வந்‌. துகண்‌ டரிவையர்க்‌ 
கன்புருகு சங்கதக்‌ தவிரமுக்‌ குணமான 
அந்திபக லென்றிரண்‌ டையுமொழித்‌ 
திந்திரிய சஞ்சலங்‌ களையறுத்‌ 
தம்புய பதங்களின்‌ பெருமையைக்‌ கவிபாடிச்‌ 


திருப்புகழ்‌ 17 
செந்திலை யுணர்ந்‌ துணர்ந்‌ துணர்வுறக்‌ 
கந்தனை யறிந்தறித்‌ தறிவினிற்‌ 
சென்றுசெரு குந்தடந்‌ தெளிதரத்‌ தணியாத. 
சிந்தையு மவிழ்ந்தவிழ்க்‌ துரையொழித்‌ 
தென்செய லழிந்தழிந்‌ தழியமெய்ச்‌ 
சிந்தைவர என்‌ றுநின்‌ தெரிசனைப்‌ படுவேனோ. 
கொந்தவிழ்‌ சரண்சரண்‌ சரணெனக்‌ 
கும்பிடு புரந்தரன்‌ பதிபெறக்‌ 
குஞ்சரி குயம்புயம்‌ பெறஅரக்‌ கருமாளக்‌. 
குன்‌ றிடிய அம்பொனின்‌ திருவரைக்‌ 
கிண்கிணி கிணின்கிணின்‌ கிணினெனக்‌ 
குண்டல மசைந்திளங்‌ குழைகளிற்‌ ப்ரபைவீசத்‌. 
தந்தன தனந்தனந்‌ தனவெனச்‌ 
செஞ்சிறு சதங்கைகொஞ்‌ சிடமணித்‌ 
தண்டைகள்‌ கலின்கலின்‌ கலினெனத்‌ திருவான 
சங்கரி மனங்குழைக்‌ துருகமுத்‌ 
தந்தர வருஞ்செழுந்‌ தளர்நடைச்‌ 
சந்ததி சகந்தொழுஞ்‌ சரவணப்‌ பெருமாளே. 


11 


தோலொடு மூடிய கூரையை நம்பிப்‌ 
'பாவையர்‌ தோதக லீலைஙி ரம்பிச்‌ 
சூழ்பொருள்‌ தேடிட வோடிவ ருந்திப்‌ புதிதான 
தூதொடு நான்மணி மாலைப்ர பந்தக்‌ 
கோவையு லாமடல்‌ கூறியழுந்தித்‌ 
தோமுறு காளையர்‌ வாசல்தொ றும்புக்‌ கலமாருங்‌ 
காலனை வீணனை நீதிகெ டும்பொய்க்‌ 


கோளனை மானமி லாவழி நெஞ்சக்‌ 
காதக லோபவ்ரு தாவனை நிந்தைப்‌ புலையேனைக்‌. 


12 திருப்புகழ்‌ 


காரண காரிய லோகப்ர பஞ்சச்‌ 
சோகமெ லாமற வாழ்வுற ௩ம்பிற்‌ 
காசறு வாரிமெய்ஞ்‌ ஞானத வஞ்சற்‌ றருளாதோ 
யாலன மீதும னான்முக செம்பொற்‌ 
பாலனை மோதப ராதன பண்டப்‌ 
பாரிய மாருதி தோள்மிசை கொண்டுற்‌ றமராடிப்‌ 
பாவியி ராவண னார்தலை சிந்திச்‌ 
சீரிய வீடணர்‌ வாழ்வுற மன்றற்‌ 
பாவையர்‌ தோள்புணர்‌ மாதுலர்‌ சிந்தைக்‌ 
கினியோனே 
சீலமு லாவிய நாரதர்‌ வந்துற 
நீதவள்‌ வாழ்புன மாமென முந்தித்‌ 
தேமொழி பாளித கோமள இன்பக்‌ 
கிரிதோய்வாய்‌ 
சேலொடு வாளைவ ரால்கள்‌ கிளம்பித்‌ 
தாறுகொள்‌ பூகம ளாவிய இன்பச்‌ 
சீரலை வாய்நகர்‌ மேவிய கந்தப்‌ பெருமாளே. 


12 


கொம்பனை யார்காது மோதிரு கண்களி லாமோத சீதள 

குங்கும பாடீர பூஷண ௩கமேவு 
கொங்கையி னீராவி மேல்வளர்‌ செங்கழு நீர்மாலை 

சூடிய 

கொண்டையி லாதார சோபையில்‌ மருளாதே 


உம்பர்கள்‌ ஸ்வாமீ நமோகம எம்பெருமானே நமோநம 


ஒண்டொடி மோகா நமோநம எனநாளும்‌ 
உன்புக ழேபாடி நானினி அன்புடனாசார பூசைசெய்‌ 
துய்ந்திட வீணாள்ப டாதருள்‌ புரிவாயே 


பம்பர மேபோல ஆடிய சங்கரி வேதாள நாயகி 
பங்கயசீ பாத நூபுரி கரசூலி 
பங்கமி லாநீலி மோடிப யங்கரி மாகாளி யோகினி 
பண்டுசு ராபான சூரனொ டெதிர்போர்கண்‌ 


திருப்புகழ்‌ 13 
டெம்புதல்வா வாழி வாழியெ னும்படி வீறான வேல்தர 


என்றுமு ளானேம னோகர வயலூரா 
இன்சொல்‌ விசாகாக்ருபாகர செந்திலில்வாழ்‌ 
வாகியேயடி. 
யென்‌ றனை யிடேற வாழ்வருள்‌ பெருமாளே. 
13 
அறிவழிய மயல்பெருக உரையுமற விழிசுழல 
அனலவிய மலமொழுக அகலாதே 
அனையுமனை யருகிலுற வெருவியழ வுறவுமழ 
அழலினிகர்‌ மறலியெனை யழையாதே. 
செறியுமிரு வினைகரண மருவுபுல னொழியவுயர்‌ 
திருவடியி லணுகவர மருள்வாயே: 
சிவனைஙிகர்‌ பொதியவரை முநிவனக மகிழஇரு 
செவிகுளிர இனியதமிழ்‌ பகர்வோனே 
நெறிதவறி யலரிமதி நடுவன்மக பதிமுளரி 
நிருதிநிதி பதிகரிய வனமாலி 
நிலவுமறை யவனிவர்க ளலையஅர சுரிமைபுரி 
நிருதனுர மறஅயிலை விடுவோனே 
மறிபரசு கரமிலகு பரமனுமை யிருவிழியு 
மகிழமடி. மிசைவளரு மிளையோனே 
மதலைதவ முததியிடை வருதரள மணிபுளின 
மறையவுயர்‌ கரையிலுறை பெருமாளே. 
14 
கொலைமத கரியன ம்ருகமத தனகிரி 
கும்பத்‌ தனமானார்‌ 
குமுதஅ முதஇதழ்‌ பருகியு ௬ுகிமயல்‌ 
கொண்டுற்‌ றிடுநாயேன்‌ 


நிலையழி கவலைகள்‌ கெடு தருள்விழி 
நின்றுற்‌ றிடவேதான்‌- 


34 திருப்புகழ்‌ 
கினதிரு வடிமல ரிணைமன தினிலுற 


நின்பற்‌ றடைவேனோ 

சிலையென வடமலை யுடையவ ரருளிய 
செஞ்சொற் சிறுபாலா 

திரைகட லிடைவரு மசுரனை வதைசெய்த 
செந்திற்‌ பதிவேலா 
்‌ விலைநிகர்‌ நுதலிப மயில்குற மகளும்வி 

ரும்பிப்‌ புணர்வோனே 

விருதணி மரகத மயில்வரு குமரவி 
டங்கப்‌ பெருமாளே. 

15 
யரிமள களபசு கந்தச்‌ சந்தத்‌ தனமானார்‌ 
படையம படையென அந்திக்‌ குங்கட்‌ கடையாலே 
வரியளி நிரைமுரல்‌ கொங்குக்‌ கங்குற்‌ குழலாலே 
மறுகிடு மருளனை இன்புற்‌ றன்புற்‌ றருள்வாயே 
அரிதிரு மருகக டம்பத்‌ தொங்கற்‌ றிருமார்பா 
அலைகுமு குமுவென வெம்பக்‌ கண்டித்‌ தெறிவேலா 
்‌ திரிபுர தகனரும்‌ வந்திக்‌ குஞ்சற்‌ குருகாதா 
ஜெயஜெய ஹரஹர செந்திற்‌ கந்தப்‌ பெருமாளே. 
16 

வரியார்‌ கருங்கண்‌ மடமாதர்‌ 
மகவாசை தொந்த மதுவாகி 
இருபோது நைந்து மெலியாதே 
இருதாளி னன்பு தருவாயே 
பரிபால னஞ்செய்‌ தருள்வோனே 
பரமேசு ரன்ற னருள்பாலா 
அரிகேச வன்றன்‌ மருகோனே 


அலைவா யமர்ந்த பெருமாளே. 


திருப்பரங்குன்றம்‌ 


இத்திருவுருவ ஓவியம்‌, இருச்சி உறையூர்‌ 
இரு. ரா. ப. சாமிக்கண்ணு பிள்ளை, அவர்களுடைய நன்கொடை 


16 திருப்புகழ்‌ 
18 


கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடை அம்புகஞ்சு 
கண்கள்‌ குழல்‌ கொண்ட லென்று பலகாலும்‌ 
கண்டுளம்வ ருந்தி நொந்து மங்கையர்வ சம்பு ரிந்து 
கங்குல்பக லென்று நின்று விதியாலே 
பண்டைவினை கொண்டு மன்று வெந்துவிழு கின்றல்‌ 
கண்டு 
பங்கயப்‌ தங்கள்‌ தந்து புகழோதும்‌ 
பண்புடைய சிந்தை யன்பர்‌ தங்களினு டன்க லந்து 
பண்புபெற அஞ்ச லஞ்ச லெனவாராய்‌ 
வண்டுபடு கின்ற தொங்கல்‌ கொண்ட றநெ ருங்கியிண்டு 
வம்பினைய டைந்து சந்தின்‌ மிகமுழ்கி 
வஞ்சியை முனிந்தகொங்கை மென்குறமடந்தை 
செங்கை. 
வந்தழகு டன்க லந்த மணிமார்பா 
திண்டிறல்பு னைந்த அண்டர்‌ தங்களப யங்கள்‌ கண்டு 
செஞ்சமர்பு னைந்து துங்க மயில்மீதே 
சென்றசுர ரஞ்சவென்றுகுன்றிடைமணம்புணர்ந்து 
செந்தில்௩கர்‌ வந்த மர்ந்த பெருமாளே. 


மூன்றாவது படைவீடாகிய 


திருவாவினன்குடி (பழநி) 
19 


, நாத விந்துக லாதீ நமோகம 
வேத மந்த்ரசொ ரூபா நமோநம 
ஞான பண்டித ஸாமீ நமோநம வெகுகோடி 
நாம சம்புகு மாரா நமோநம 
போக அந்தரி பாலா ௩மோ௩ம 
நாக பந்தம யூரா நமோநம பரசூரர்‌ 


திருப்புகழ்‌ ப 1T 
சேத தண்டவி நோதா ஈமோ௩ம 
கீத கிண்கிணி பாதா நமோநம 
தீர சம்ப்ரம வீரா ௩மோகம கிரிராஜ 
தீப மங்கள ஜோதீ ௩மோக௩ம 
தூய அம்பல லீலா நமோநம 
தேவ குஞ்சரி பாகா ௩மோ௩ம அருள்தாராய்‌ 
ஈத லும்பல கோலால பூஜையும்‌ 
ஓத லுங்குண ஆசார நீதியும்‌ 
ஈர முங்குரு சீர்பாத சேவையு மறவாத 
ஏழ்த லம்புகழ்‌ காவேரி யால்விளை 
சோழ மண்டல மீதே மனோகர 
ராஜ கெம்பிர நாடாளு காயக வயலூரா 
ஆத ரம்பயி லாரூரர்‌ தோழமை 
சேர்தல்‌ கொண்டவ ரோடே முனாளினில்‌ 
ஆடல்‌ வெம்பரி மீதேறி மாகயி லையிலேகி 
ஆதி யந்தவு லாவாசு பாடிய 
சேரர்‌ கொங்குவை காவூர்‌ ௩னாடதில்‌ 
ஆவி னன்குடி வாழ்வான தேவர்கள்‌ 


பெருமாளே. 
20 
சிவனார்‌ மனங்குளிர உபதேச மந்த்ரமிரு 
செவிமீதி லும்பகர்‌ செய்‌ குருநாதா 
சிவகாம சுக்தரிதன்‌' வரபால கந்தநின 
செயலேவி ரும்பியுளம்‌ நினையாமல்‌ 
அவமாயை கொண்டுலகில்‌ விரு தாவ லைந்துழலு 
மடியேனை அஞ்சலென வரவேணும்‌ 
அறிவாக மும்பெருக இடரான துந்தொலைய 
அருள்ஞான இன்பமது புரிவாயே 
நவநீத முந்திருடி உரலோடெ யொன்றுமரி 
ரகுராமர்‌ சிந்தைமகிழ்‌ மருகோனே 
நவலோக முங்கைதொழு நிசதேவ லங்கிருத 
நலமான விஞ்சைகரு _ விளைகோவே 


1653-2 


18 rs திருப்புகம்‌ 
தெவயானை யங்குறமின்‌ மணவாள சம்ப்ரமுறு 


திறல்வீர மிஞ்சுகதிர்‌ வடிவேலா 
திருவாவி னன்குடியில்‌ வருவேள்ச வுந்தரிக 
செகமேல்மெய்‌ கண்டவிறல்‌ பெருமாளே. 
21 


தலைவலி மருத்தீடு காமாலை சோசைசுரம்‌ 
விழிவலி வறட்சூலை காயாசு வாசம்வெகு 
சலமிகு விஷப்பாக மாயாவி காரபிணி 
யணுகாதே 
தலமிசை யதற்கான பேரோடு கூறியிது 
பரிகரி யெனக்காது கேளாது போலுமவர்‌ 
சரியும்வயதுக்‌ கேதுதாரீர்‌ சொலீரெனவும்‌ 
விதியாதே 
உலைவற விருப்பாக நீள்காவின்‌ வாசமலர்‌ 
வகைவகை யெடுத்தேதொ டாமாலி காபரண 
முனதடி. யினிற்குட வேநாடு மாதவர்க 
ளிருபாதம்‌ 
உளமது தரித்தேவி வோடு பாடியருள்‌ 
வழிபட எனக்கேத யாவோடு தாளுதவ 
உரகம தெடுத்தாடு மேகார மீதின்மிசை 
வரவேணும்‌ 
அலைகட லடைத்தேம காகோர ராவணனை 
மணிமுடி. துணித்தாவி யேயான சாநகியை 
அடலுட னழைத்தேகொள்‌ மாயோனை 
மாமனெனு மருகோனே 
அறுகினை முடித்தோனை யாதார மானவனை 
மழுவுழை பிடித்தோனை மாகாளி காணமுனம்‌ 
அவைதனில்‌ ௩டித்தோனை மாதாதை யேஎனவும்‌ 
வருவோனே 
பலகலை படித்தோது பாவாணர்‌ நாவிலுறை 
யிருசரண வித்தார வேலாயு தாவுயர்செய்‌ 
பரண்மிசை குறப்பாவை தோள்மேவ மோகமுறு 
மணவாளா 
பதுமவய லிற்பூக மீதேவ ரால்கள்‌ துயில்‌ 
வருபுனல்‌ பெருக்காறு காவேரி சூழவளர்‌ 
பழநிவரு கற்பூர கோலாக லாவமரர்‌ பெருமாளே. 


திருப்புகழ்‌ 19 
22 
அவனிதனி லேபிறந்‌ து மதலையென வேதவழ்க்து 
அழகுபெற வே௩டந்து இளைஞோனாய்‌ 
அருமழலை யேமிகுக்து குதலைமொழி யேபுகன்று 
அதிவிதம தாய்வளர்ந்து , ்‌ பதினாறாய்‌ 
சிவகலைக ளாகமங்கள்‌ மிகவுமறை யோது மன்‌ பர்‌ 
திருவடிக ளேநினைந்து துதியாமல்‌ 
தெரிவையர்க ளாசைமிஞ்சி வெகுகவலை யாயுழன்று 
திரியுமடி யேனையுன்ற னடிசேராய்‌ 
மவுனவுப தேசசம்பு மதியறுகு வேணிதும்பை 
மணிமுடியின்‌ மீதணிந்த மகதேவர்‌ 
மனமகிழ வேயணைந்து வொருபுறம தாகவந்த 
மலைமகள்கு மாரதுங்க வடிவேலா 
யவனிவர வேயுகந்‌.து மயிலின்மிசை யேதிகழ்க்‌ து 
படியதிர வே௩டந்த கழல்வீரா 
பரமபத மாயசெந்தில்‌ முருகனென வேயுகந்து 
பழநிமலை மேலமர்ந்த பெருமாளே. 


23 


ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ 
ஆறுமுகம்‌ ஆறுமுகம்‌ என்றுபூதி 
ஆகமணி மாதவர்கள்‌ பாதமலர்‌ சூடுமடி 
யார்கள்பத மேதுணைய தென்றுநாளும்‌ 
ஏறுமயில்‌ வாகனகு காசரவ ணாஎனது 
ஈச௭என மானமுன தென்றுமோதும்‌ 
ஏழைகள்‌ வியாகுலமி தேதெனவி னாவிலுனை 
யேவர்புகழ்‌ வார்மறையு மென்சொலாதோ 
கீறுபடு மாழைபொரு மேனியவ வேலஅணி 
நீலமயில்‌ வாகவுமை தந்தவேளே 
ரீசர்கட மோடெனது தீவினையெ லாமடிய 
நீடுதனி வேல்விடும டங்கல்வேலா 


20 திருப்புகழ்‌ 
சீறிவரு மாறவுண னாவியுணு மானைமுக 


தேவர்‌ துணை வாசிகரி அண்டகூடஞ்‌, 
சேருமழ கார்பழஙி வாழ்குமர னேபிரம 
தேவர்வர தாமுருக தம்பிரானே. 
24 
கருவினுரு வாகிவந்து வயதளவி லேவளர்ந்து 
கலைகள்பல வேதெரிந்து மதனாலே 
கரியகுழல்‌ மாதர்‌ தங்க ளடிசுவடு மார்புதைந்து 
கவலைபெரி தாகிநொக்து மிகவாடி 
அரகரசி வாயவென்று தினமுநினை யாமல்நின்று 
அறுசமய நீதியொன்று மறியாமல்‌ 
அசனமிடுவார்கள்‌ தங்கள்‌ மனைகள்‌ தலை வாசல்நின்று 
அநுதினமு நாணமின்றி யழிவேனோ. 
உரகபட மேல்வளர்ந்த பெரியபெரு மாளரங்க 
ருலகளவு மால்மகிழ்ந்த மருகோனே 
உபயகுல தீபதுங்க விரு துகவி ராஜசிங்க 
உறைபுகலி யூரிலன்று வருவோனே 
பரவைமனை மீதிலன்று ஒருபொழுது தூதுசென்ற 
பரமனரு ளால்வளர்ந்த குமரேசா 
பகையசுரர்‌ சேனைகொன்று அமரர்சிறை மீளவென்று: 
பழநிமலை மீதில்நின்ற பெருமாளே. 
25 


சுருதிமுடி மோனஞ்சொல்‌ சிற்பரம ஞானசிவ 
சமயவடி வாய்வந்த அத்துவித மானபர 
சுடரொளிய தாய்நின்ற நிட்களசொ ரூபமுத 
லொருவாழ்வே 
துரியநிலை யேகண்ட முத்தரித யாகமல 
மதனில்விளை யாநின்ற அற்புதசு போதசுக 
சுயபடிக மாவின்ப பத்மபத மேஅடைய 
உணராதே. 


திருப்புகழ்‌ 21 


கருவிலுரு வேதங்கு சுக்கிலஙி தானவளி 
பொருமஅதி லேகொண்ட முக்குணவி பாகநிலை 
கருதவரி யாவஞ்ச கக்கபட மூடியுடல்‌ 
வினை தானே 
கலகமிட வேபொங்கு குப்பைமல வாழ்வுநிஐ 
மெனவுழலு மாயஞ்செ னித்தகுகை யேஉறுதி 
கருதசுழ மாமிந்த மட்டைதனை யாளவுன 
தருள்தாராய்‌ 


ஒருநியம மேவிண்ட சட்சமய வேதஅடி 
முடி௩டுவு மாயண்ட முட்டைவெளி யாகியுயி 
ருடலுணர்வ தாயெங்கு முற்பனம தாகஅம 
ருளவோனே 
உததரிச மாமின்ப புத்தமிர்த போகசுக 
முதவுமம லாநந்த சத்திகர மேவுணர 
வுருபிரண வாமந்த்ர கர்த்தவிய மாகவரு 
்‌ குருகாதா 


யருதிகதி ரேகொஞ்சு நற்சரண நூபுரம 
தசையநிறை பேரண்ட மொக்கநட“மாடுகன 
பதகெருவி தாதுங்க வெற்றிமயி லேறுமொரு 
திறலோனே 
பணியுமடி. யார்சிந்தை மெய்ப்பொருள்‌ தாகநவில்‌ 
சரவணப்‌ வாவொன்று வற்கரமு மாகிவளர்‌ 
பழநிமலை மேனின்ற சுப்ரமணி யாவமரர்‌ 


பெருமாளே. 
26 
ஞானங்கொள்‌ பொறிகள்‌ கூடி வானிந்து கதிரிலாத 
நாடண்டி நமசி வாய வரையேறி 
காவின்ப ரசம தான ஆநந்த அருவி பாய 
௩ாதங்க ளொடுகு லாவி விளையாடி. 
ஊனங்க ளுயிர்கள்‌ மோக நானென்ப தறிவி லாம 
லோமங்கி யுருவமாகி யிருவோரும்‌ 


ஓரக்த மருவி ஞான மாவிஞ்சை முதுகி னேறி 
லோகங்கள்‌ வலம தாட அருள்தாராய்‌ 


22 திருப்புகழ்‌ 
தேனங்கொ ளிதழி தாகி தாரிக்து சலில வேணி 
சீரங்க னெனது தாதை ஒருமாத 
சேர்பஞ்ச வடிவி மோகி யோகங்கொள்‌ மவுன ஜோதி 
சேர்பங்கி னமல நாத னருள்பாலா 
கானங்கள்‌ வரைகள்‌ தீவு ஓதங்கள்‌ பொடிய நீல 
காடந்த மயிலி லேறு முருகோனே 
காமன்கை மலர்கள்‌ காண வேடம்பெணமளிசேர்வை 
காணெங்கள்‌ பழநி மேவு பெருமாளே. 
27 
திமிர வுததி யனைய ௩ரக 
செனன மதனில்‌ விடுவாயேல்‌: 
செவிடு குருடு வடிவு குறைவு 
சிறிது மிடியு மணுகாதே. 
அமரர்‌ வடிவு மதிக குலமு 
மறிவு நிறையும்‌ வரவேகின்‌ 
அருள தருளி யெனையு மனதொ 
டடிமை கொளவும்‌ வரவேணும்‌. 
சமர முகவெ லசுரர்‌ தமது 
தலைக ளுருள மிகவேநீள்‌ 
சலதி யலற நெடிய பதலை 
தகர அயிலை விடுவோனே 
வெமர வணையி லினிது துயிலும்‌ 
விழிகள்‌ ௩ளினன்‌ மருகோனே 
மிடறு கரியர்‌ குமர பழநி 
விரவு மமரர்‌ பெருமாளே. 
28 
சுருளளக பார கொங்கை மகளிர்வச மாயி சைந்து 
சுரதக்ரியை யால்வி ளங்கு மதனூலே: 


சுருதியென வேநி னைந்து அறிவிலிக ளோடி ணங்கு 
தொழிலுடைய யானு மிங்கு னடியார்போல்‌: 


திருப்புகழ்‌ 23 
அருமறைக ளேநினைந்து மனுநெறியி லே௩ டந்து 


அறிவையறி வால றிந்து நிறைவாகி 
அகிலபுவ னாதி யெங்கும்‌ வெளியுறமெய்ஞ்‌ ஞான 
இன்ப 
அமுதையொழி யாத ருந்த அருள்வாயே 
பருதிமகன்‌ வாசல்‌ மந்த்ரி அநுமனொடு கேர்ப ணிந்து 
பரிதகழை யாமுன்‌ வந்து பரிவாலே 
பரவியவி பீஷ ணன்பொன்‌ மகுடமுடி சூட நின்ற 
படைஞரொடி ராவ ணன்ற னுறவோடே 
எரிபுகுத மாறி லண்டர்‌ குடிபுகுத மாறுகொண்ட 
ரகுபதியி ராம சந்த்ரன்‌ மருகோனே 
இளையகுற மாது பங்க பழநிமலை நாத கந்த 
இமையவள்‌ த னால்ம கிழ்ந்த பெருமாளே. 
29 


இத்தா ரணிக்குள்மனு வித்தாய்‌ முளைத்தழுது 
கேவிக்‌ கிடந்துமடி. மீதிற்‌ றவழ்ந்தடிகள்‌ 
தத்தா தனத்ததன இட்டே தெருத்தலையில்‌ 
ஓடித்‌ திரிந்துநவ கோடிப்‌ ப்ரபந்தகலை 
யிச்சீர்‌ பயிற்றவய தெட்டோடு மெட்டுவர 
வாலக்‌ குணங்கள்‌ பயில்‌ கோலப்‌ பெதும்பையர்க 
ளுடனுறவாகி 
இக்கார்‌ சரத்துமத னுக்கே இளை த்‌. துவெகு 
வாகக்‌ கலம்பவகை பாடிப்‌ புகழ்ந்துபல 
திக்கோடு திக்குவரை மட்டோடி மிக்கபொருள்‌ 
தேடிச்‌ சுகந்தஅணை மீதிற்‌ றுயின்று ௬௧ 
மிட்டா தரத்துருகி வட்டார்‌ முலைக்குளிடை 
மூழ்கிக்‌ கிடந்துமய லாகித்‌ தொளைந்துசில 
பிணியதுமூடிச்‌ 
சத்தான புத்தியது கெட்டே கிடக்க௩ம 


னோடித்‌ தொடர்ந்துகயி றாடிக்‌ கொளும்பொழுது 


24 திருப்புகழ்‌ 


பெற்றார்கள்‌ சுற்றியழ வுற்றார்கள்‌ மெத்தஅழ 
ஊருக்‌ கடங்கலிலர்‌ காலற்‌ கடங்கவுயிர்‌ 
தக்கா திவர்க்குமய னிட்டான்‌ விதிப்படியி 
னோலைப்‌ பழம்படியி னாலிற்‌ றிறந்ததென 
எடுமெனவோடிச்‌ 
சட்டா நவப்பறைகள்‌ கொட்டா வரிச்சுடலை 
யேகிச்‌ சடம்பெரிது வேகப்‌ புடஞ்சமைய 
இட்டே யனற்குளெரி பட்டா ரெனத்தழுவி 
நீரிற்‌ படிந்துவிடு பாசத்‌ தகன்றுனது 
சற்போ தகப்பதும முற்றே தமிழ்க்கவிதை 
பேசிப்‌ பணிக்துருகு நேசத்தை யின்றுதர 
இனிவரவேணும்‌ 
தித்தா திரித்திகுட தத்தா தனத்தகுத 
தாதத்‌ தனந்ததன தானத்‌ தனந்ததன 
செச்சே செகுச்செகுகு தித்தா திமித்ததிகு 
தாதத்த செந்திகுத தீதத்த செந்தரிக 
தித்தா கிடக்கணக டக்கா குகுக்குகுகு 
தோதக்‌ கணங்கணக கூகுக்‌ கிணங்கிணென 
ஒருமயிலேறித்‌ 
திட்டே ரதத்தசுரர்‌ பட்டே விழப்பொருது 
வேலைத்‌ தொளைந்‌ துவரை யேழைப்‌ பிளந்துவரு 
சித்தா பரத்தமரர்‌ கத்தா குறத்திமுலை 
மீதிற்‌ புணர்ந்துசுக லீலைக்‌ கதம்பமணி 
சுத்தா வுமைக்குமொரு முத்தாய்‌ முளைத்தகுரு 
நாதக்‌ குழந்தையென வோடிக்‌ கடம்பமலர்‌ 
அணிதிருமார்பா 
மத்தா மதக்களிறு பிற்றா னுதித்தகுக 
னேதத்‌ திலங்கையினி லாதிக்க முண்டதொரு 
முட்டா ளரக்கர்‌தலை யிற்றே விழக்கணைக 
ளேதொட்ட கொண்டலுரு வாகிச்‌ சுமந்‌ ததிக 
மட்டார்‌ மலர்க்கமல முற்றா சனத்திருவை 
மார்பிற்‌ புணர்ந்தரகு ராமற்கு மன்புடைய 


மருமகனாகி 


திருப்புகழ்‌ 25 


வற்றா மதுக்கருணை யுற்றே மறைக்கலைக 
ளோதித்‌ தெரிந்துதமிழ்‌ சோதித்‌ தலங்கலணி 
(பத்தா பரத்தையறி வித்தாவி சுற்றுமொளி 
யாகிப்‌ ப்ரபந்தமணி வேல்தொட்ட மைந்தபுய 
வர்க்கா மருப்புழுகு முட்டா திருப்பழஙி 
வாழ்வுக்‌ குகந்தடிய ராவிக்குள்‌ நின்றுலவி 
வருபெருமாளே. 
30 
ஒருபொழுது மிருசரண கேசத்‌ தேவைத்‌ துணரேனே 
உன துபழ நிமலையெனு மூரைச்சேவித்‌ தறியேனே 
பெருபுவியி லுயர்வரிய வாழ்வைத்‌ தீரக்‌ குறியேனே 
பிறவியற நினைகுவனெ னாசைப்‌ பாடைத்‌ தவிரேனோ 


துரிதமிடு நிருதர்புர சூறைக்‌ காரப்‌ பெருமாளே 
தொழு துவழி படுமடியர்‌ காவற்‌ காரப்‌ பெருமாளே 
விருதுகவி விதரணவி நோதக்‌ காரப்‌ பெருமாளே 
விறன்மறவர்‌ சிறுமிதிரு வேளைக்காரப்‌ பெருமாளே. 

51 
வசனமிக வேற்றி மறவாதே 
மனதுதுய ராற்றி லுழலாதே 
இசைபயில்ச டாக்ஷ ரமதாலே 
இகபரசெள பாக்ய மருள்வாயே 
பசுபதிசி வாக்ய முணர்வோனே 
பழநிமலை வீற்ற ருளும்வேலா 
அசுரர்கிளை வாட்டி. மிகவாழ 
அமரர்சிறை மீட்ட பெருமாளே. 

32 


மூல மந்திர மோத லிங்கிலை 

யீவ திங்கிலை நேய மிங்கிலை 

மோன மிங்கிலை ஞான மிங்கிலை மடவார்கள்‌ 
மோக முண்டதி தாக முண்டப 

சார முண்டப ராத முண்டிடு 

முக னென்றொரு பேரு முண்டருள்‌ பயிலாத 


26 திருப்புகழ்‌ 


கோல முங்குண வீன துன்பர்கள்‌ 
வார்மை யும்பல வாகி வெந்தெ 
கோர கும்பியி லேவி முந்திட நினைவாகிக்‌ 
கூடு கொண்டுழல்‌ வேனை யன்பொடு 
ஞான நெஞ்சினர்‌ பாலி ணங்கிடு 
கூர்மை தந்தினி யாள வந்தருள்‌ புரிவாயே 
பீலி வெந்துய ராவி வெந்தவ 
சோகு வெந்தமண்‌ மூகர்‌ நெஞ்சிடை 
பீதி கொண்டிட வாது கொண்டரு ளெழுதேடு 
பேணி யங்கெதி ராறு சென்றிட 
மாற னும்பிணி தீர வஞ்சகர்‌ 
பீறு வெங்கழு வேற வென்‌ நிடு முருகோனே 
ஆல முண்டவர்‌ சோதி யங்கணர்‌ 
பாக மொன்றிய வாலை யந்தரி 
ஆதி யந்தமு மான சங்கரி குமரேசா 
ஆர ணம்பயில்‌ ஞான புங்கவ 
சேவ லங்கொடி யான பைங்கர 
ஆவி னன்குடி வாழ்வு கொண்டருள்‌ பெருமாளே. 


33 
உலகபசு பாச தொந்த மதுவான 
உறவுகிளை தாயர்‌ தந்‌ைத மனைபாலர்‌ 
மலசலசு வாச சஞ்ச லமதாலென்‌ 
மதிநிலைகெ டாமலுன்ற னருள்தாராய்‌ 
சலமறுகு பூளை தும்பை யணிசேயே: 
சரவணப வாமுகுந்தன்‌ மருகோனே 
பலகலைசி வாக மங்கள்‌ பயில்வோனே 
பழநிமலை வாழ வந்த பெருமாளே. 

34 
திடமிலிசற்‌ குணமிலிநற்‌ றிறமிலியற் புதமான 

செயலிலிமெய்த்‌ தவமிலிநற்‌ செபமிலிசொர்க்‌ 


சுமுமீதே. 
இடமிலிகைக்‌ கொடையிலிசொற்‌ கியல்பிலிநற்‌ 
றமிழ்பாட 

இருபதமுற்‌ றிருவினையற்‌ றியல்கதியைப்‌ 
பெறவேணும்‌. 


திருப்புகழ்‌ 210 


கெடுமதியுற்‌ நறிடுமசுரக்‌ கிளைமடியப்‌ டொரும்வேலா 
கிரணகுறைப்பிறை யறுகக்கிதழ்‌ மலர்‌ 


கொக்கிறகோடே 
படர்சடையிற்‌ புனை ௩டனப்‌ பரமர்தமக்‌ கொருபாலா 
பலவயலிற்‌ றரளநிறைப்‌ பழநிமலைப்‌ பெருமாளே. 
35 
வரதா மணிநீ யெனவோரில்‌ 
வருகா தெதுதா னதில்வாரா 
திரதா திகளால்‌ ௩வலோக. 
மிடவே கரியா மிதிலேது 
சரதா மறையோ தயன்மாலும்‌ 
சகலா கமதூ லறியாத. 
பரதே வதையாள்‌ தருசேயே 
பழனா புரிவாழ்‌ பெருமாளே. 
36 


குரம்பை மலசலம்‌ வழுவளு நிணமொடு 
எலும்பு அணிசரி தசையிரல்‌ குடல்நெதி 
குலைந்த செயிர்மயிர்‌ குருதியொ டிவைபல 
கசுமால- 
குடின்பு குதுமவ ரவர்கடு கொடுமைய 
ரிடும்ப ரொருவழி யிணையிலர்‌ கசடர்கள்‌ 
குரங்க ரறிவிலர்‌ நெறியிலர்‌ மிருகணை விறலான 
சரம்ப ௬றவனை நரகனை துரகனை 
யிரங்கு கலியனை பரிவுறு சடலனை 
சவுந்த ரிகமுக சரவண பதமொடு மயிலேறித்‌. 
தழைந்த சிவசுடர்‌ தனையென மனதினி 
லழுந்த வுரைசெய வருமுக ௩ஈகையொளி 
தழைந்த நயனமு மிருமலர்‌ சரணமு மறவேனே 
இரும்பை வகுளமொ டியைபல முகில்பொழி 
லுறைந்த குயிலளி யொலிபர விடமயி 
லிசைந்து ௩டமிடு மிணையிலி புலி௩கர்‌ வளநாடா 
இருண்ட குவடிடி பொடிபட வெகுமுக 
டெரிந்து மகரமொ டிசைகரி குமுறுக 
இரைந்த வசுரரொ டி.பபரி யமபுரம்‌ விடும்வேளே- 


28 திருப்புகழ்‌ 


சிரம்பொ னயனொடு முநிவர்க ளமரர்க 
ளரம்பை மகளிரொ டரகர சிவசிவ 
செயம்பு வென௩ட மிடுபத மழகியர்‌ குருகாதா 
செழும்ப வளவொளி ௩கைமுக: மதி௩கு 
சிறந்த குறமக ளிணைமுலை புதைபட 
செயங்கொ டணைகுக சிவமலை மருவிய . 
பெருமாளே. 


37 


அருத்தி வாழ்வொடு தனகிய மனைவியு முறவோரும்‌ 
அடுத்த பேர்களு மிதமுறு மகவொடு வளநாடும்‌ 
தரித்த வூருமெ யெனமன நினைவது நினையாதுன்‌ 
தனைப்ப ராவியும்‌ வழிபடு தொழிலது தருவாயே 
எருத்தி லேறிய இறையவர்‌ செவிபுக உபதேசம்‌ 
இசைத்த நாவின இதணுறுகுறமக ளிருபாதம்‌ 
பரித்த சேகர மகபதி தரவரு தெய்வயானை 
பதிக்கொ ளாறிரு புயபழ நியிலுறை பெருமாளே. 
நான்காவது படைவீடாகிய 


திருவேரகம்‌ (சுவாமிமலை) 


38 
இருவினை புனைந்‌ துஞான விழிமுனை திறந்துநோயி 
னிருவினை யிடைந்துபோக மலமூட்‌ 
இருளற விளங்கியா று முகமொடு கலந்‌ துபேத 
மிலையென இரண்டுபேரு மழகான 
பரிமள சுகந்தவீத மயமென மகிழ்ந்‌ துதேவர்‌ 
பணியவிண்‌ மடந்தைபாத மலர்தூவப்‌ 
பரிவுகொ டநந்தகோடி முநிவர்கள்‌ புகழ்ந்துபாட 
பருமயி லுடன்‌ குலாவி ' வரவேணும்‌ 


அரியய னறிந்திடாத அடியிணை சிவந்தபாதம்‌ 
அடியென விளங்கியாடு ௩டராஜன்‌ 
அழலுறு மிரும்பின்மேனி மகிழ்மர கதம்பெணாகம்‌ 
அயலணி சிவன்புராரி யருள்சேயே : 


பழநி] இத்திருவுருவ ஒவியம்‌, திருச்சி 
உறையூர்‌ திரு. ரா. ப. சாமிக்கண்ணு பிள்ளை அவர்களுடைய நன்கொடை. 


'ச்வாமி மலை 


இத்திருவுருவ ஒவியம்‌, இருச்சி உறையூர்‌ திரு.ரா.ப. சாமிக்கண்ணுபிள்ளை அவர்கள்‌ நன்கொடை. 


திருப்புகழ்‌ 29 
மருவலர்கள்‌ திண்பணார முடி.யுடல்‌ ௩டுங்கஆவி 


மறலியுண வென்றவேலை யுடையோனே 
வளைகுல மலங்குகாவி ரியின்வட புறஞ்சுவாமி 
மலைமிசை விளங்குதேவர்‌ பெருமாளே... 
39 


எந்தத்‌ திகையினு மலையினு முவரியி 
னெந்தப்‌ படியினு முகடினு முளபல 
எந்தச்‌ சடலமு முயிரியை பிறவியி னுழலாதே. 
இந்தச்‌ சடமுட னுயிர்கிலை பெறகளி 
னம்பொற்‌ கழலிணை களில்மரு மலர்கொடு 
என்சித்‌ தமுமன முருகிநல்‌ சுருதியின்‌ 
முறையோடே 
சந்தித்‌ தரஹர சிவசிவ சரணென 
கும்பிட்‌ டிணையடி யவையென தலைமிசை 
தங்கப்‌ புளகித மெழஇரு விழிபுனல்‌ குதிபாயச்‌ 
சம்பைக்‌ கொடியிடை விபுதையி னழகுமு 
னந்தத்‌ திரு௩ட மிடுசர ணழகுற 
சந்தச்‌ சபைதனி லென துள முருகவும்‌ வருவாயே 


தொந்தத்‌ திகுகுட தகுகுட டி.மிடிமி 
தந்தத்‌ தனதன டுடுடுடு டமடம 
துங்கத்‌ திசைமலை யுவரியு மறுகச லரிபேரி 
துன்றச்‌ சிலைமணி கலகல கலினென 
சிந்தச்‌ ௬ரர்மல ரயன்‌ மறை புகழ்தர 
துன்புற்‌ றவுணர்கள்‌ நமனுல குறவிடு . 
மயில்வேலா 
கந்தச்‌ சடைமுடி கனல்வடி வடலணி 
யெந்தைக்‌ குயிரெனு மலைமகள்‌ மரகத 
கந்தப்‌ பரிமள தனகிரி யுமையரு ளிளையோனே 
கஞ்சப்‌ பதமிவர்‌ திருமகள்‌ குலமகள்‌ 
அம்பொற்‌ கொடியிடை புணரரி மருக௩ல்‌ 
கந்தப்‌ பொழில்திகழ்‌ குருமலை மருவிய 
பெருமாளே. 


பண்ணிய 


20 திருப்புகழ்‌ 
40 
.ஒருவரையு மொருவர றி யாம லுந்திரிக்‌ 
திருவினையி னிடர்கலியொ டாடி நொந்துநொந்‌ 
துலையிலிடுமெழுக தெனவாடி முன்செய்வஞ்‌ 
சனையாலே 
ஒளிபெறவெ யெழுபுமர பாவை துன்றிடுங்‌ 
கயிறுவித மெனமருவி யாடி. விண்பரிக்‌ 
தொளிருமின லுருவதென வோடி யங்கம்வெந்‌ 
திடுவேனைக்‌ 
கருதியொரு பரமபொரு ளீ.து என்றுஎன்‌ 
செவியிணையி னருளியுரு வாகி வந்தஎன்‌ 
கருவினையொ டருமலமு நீறு கண்டுதண்‌ 
டருமாமென்‌ 
கருணைபொழி கமலமுக மாறு மிந்துளந்‌ 
தொடைமகுட முடியுமொளிர்‌ நூபு ரஞ்சரண்‌ 
கலகலென மயிலின்மிசை யேறிவம்‌ துகந்‌ 
தெனையாள்வாய்‌ 
.திரிபுரமு மதனுடலும்‌ நீறு கண்டவன்‌ 
தருணமழ விடையனட ராஜ னெங்கணுந்‌ 
திகழருண கிரிசொருப னாதி யந்தமங்‌ கறியாத 
சிவயநம நமசிவய கார ணன்சுரந்‌ 
தமுதமதை யருளியெமை யாளு மெந்தைதன்‌ 
திருவுருவின்‌ மகிழென து தாய்ப யந்திடும்‌ 
புதல்வோனே 
குருகுகொடி யுடன்மயிலி லேறி மந்தரம்‌ 
புவனகிரி சுழலமறை யாயி ரங்களுங்‌ 
குமரகுரு வெனவலிய சேட னஞ்சவந்‌ திடுவோனே 
குறமகளி னிடைதுவள பாத செஞ்சிலம்‌ 
பொலியவொரு சசிமகளொ டேக லந்துதிண்‌ 
குருமலையின்‌ மருவுகுரு நாத வும்பர்தம்‌ 


பெருமாளே. 
41 
வாதமொடு சூலைகண்ட மாலைகுலை நோவுசந்து 
மாவலிவி யாதிகுன்ம மொடுகாசம்‌ 


வாயுவுட னேபரந்த தாமரைகள்‌ பீனசம்பின்‌ 
மாதர்தரு பூஷணங்கள்‌ எனவாகும்‌ 


திருப்புகழ்‌ 31 


யாதகவி யாதிபுண்கள்‌ ஆனதுட னேதொடர்ந்து 
பாயலைவி டாதுமங்க இவையால்கின்‌ 
பாதமல ரானதின்க ணேயமற வேமறந்து 
பாவமது பானமுண்டு வெறிமூடி. 
ஏதமுறு பாசபந்த மானவலை யோடுழன்று 
ஈனமிகு சாதியின்க ணதிலேயான்‌ 
ஈடழித லானதின்‌ பின்‌ மூடனென வோதுமுன்புன்‌ 
ஈரஅருள்‌ கூரவந்து எனையாள்வாய்‌ 
சூதமகிழ்‌ பாலைவன்னி தாதுவளர்‌ சோலை துன்றி 
சூழுமதில்‌ தாவிமஞ்சி னளவாகத்‌ 
தோரணகநன்‌ மாடமெங்கு நீடுகொடி யேதழைந்த 
ஸ்வாமிமலை வாழவந்த பெருமாளே. 


42 


நாவேறு பாமணத்த பாதார மேநினைத்து 
காலாறு நாலுபற்று வகையான 
நாலாரு மாகமத்தின்‌ நூலாய ஞானமுத்தி 
௩ாடோறு நானுரைத்த நெறியாக 
கீவேறெ னாதிருக்க நான்வேறெ னாதிருக்க 
நேராக வாழ்வதற்கு னருள்கூர 
நீடார்ச டாதரத்தின்‌ மீதேப ராபரத்தை 
நீகாணெ னஅனைச்சொ லருள்வாயே 
சேவேறு மீசர்சுற்ற மாஞான போதபுத்தி 
சீராக வேயுரைத்த குருநாதா 
தேரார்கள்‌ நாடுசுட்ட சூரார்கள்‌ மாளவெட்டு 
தீராகு காகுறத்தி மணவாளா 
காவேரி நேர்வடக்கி லேவாவி பூமணத்த 
காவார்சு வாமிவெற்பின்‌ முருகோனே 
கார்போலு மேனிபெற்ற மாகாளி வாலைசத்தி 
காமாரி வாமிபெற்ற பெருமாளே 


92 திருப்புகழ்‌ 


43 
பாதி மதிநதி போது மணிசடை 
காத ரருளிய குமரேசா 
பாகு கனிமொழி மாது குறமகள்‌ 
பாதம்‌ வருடிய மணவாளா 
காது மொருவிழி காக முறஅருள்‌ 
மாய னரிதிரு மருகோனே 
கால னெனையணு காம லுனதிரு 
காலில்‌ வழிபட அருள்வாயே 
ஆதி அயனொடு தேவர்‌ சுரருல 
காளும்‌ வகையுறு சிறைமீளா 
ஆடு மயிலினி லேறி யமரர்கள்‌ 
சூழ வரவரு மிளயோனே 
சூத மிகவளர்‌ சோலை மருவுசு 
வாமி மலைதனி லுறைவோனே 
சூர னுடலற வாரி சுவறிட 
வேலை விடவல பெருமாளே. 
44 
சரணகம லாலயத்தை அரைநிமிஷ நேர மட்டில்‌ 
தவமுறைதி யானம்வைக்க அறியாத 
சடகசட மூடமட்டி பவவினையி லேசனித்த 
தமியன்மிடி யால்மயக்க முறுவேனோ. 
கருணைபுரி யாதிருப்ப தெனகுறையி வேளைசெப்பு 
கயிலைமலை நாதர்‌ பெற்ற குமரோனே 
கடகபுய மீதிரத்க மணியணிபொன்‌ மாலைசெச்சை 
கமழுமண மார்கடப்ப மணிவோனே 
தருணமிதை யாமிகுத்த கனமதுறு நீள்சவுக்ய 
சகலசெல்வ யோகமிக்க பெருவாழ்வு 


தகைமைசிவ ஞானமுத்தி பரகதியு நீகொடுத்து 
தவிபுரிய வேணுநெய்த்த வடிவேலா 


திருப்புகழ்‌ 33 
அருணதள பாதபத்ம மதுநிதமு மேதுதிக்க 


அரியதமிழ்‌ தானளித்த மயில்வீரா 
அதிசயம நேகமுற்ற பழநிமலை மீதுதித்த 
அழகதிரு வேரகத்தின்‌ முருகோனே. 
45 
தெருவினில்‌ ௩டவா மடவார்‌ 
திரண்டொ றுக்கும்‌ வசையாலே 
தினகர னெனவே லையிலே 
சிவந்து திக்கும்‌ மதியாலே 
பொருசிலை வளையா இளையா 
மதன்தொ டுக்குங்‌ கணையாலே 
புளகித முலையா ளலையா 
மனஞ்ச லித்தும்‌ விடலாமோ 
ஒருமலை யிருகூ றெழவே 
யுரம்பு குத்தும்‌ வடிவேலா 
ஒளிவளர்‌ திருவே ரகமே 
யுகந்து நிற்கும்‌ முருகோனே 
அருமறை தமிழ்நூ லடைவே 
தெரிந்து ரைக்கும்‌ புலவோனே 
அரியரி பிரமா தியர்கால்‌ 
விலங்க விழ்க்கும்‌ பெருமாளே. 
46 
கடிமா மலர்க்கு ளின்ப முளவேரி கக்கு ஈண்பு 
தருமா கடப்ப மைந்த தொடைமாலை 
கனமேரு வொத்தி டும்ப னிருமாபு யத்த ணிந்த 
கருணாக ரப்ர சண்ட கதிர்வேலா 
வடிவார்‌ குறத்தி தன்பொ னடிமீது நித்த முந்தண்‌ 
முடியான துற்று கந்து பணிவோனே 
வளவாய்மை சொற்ப்ர பந்த முளகீர னுக்கு கந்து 
மலர்வாயி லக்க ணங்க ளியல்போதி 


1653-3 


34 திருப்புகழ்‌ 
அடிமோனை சொற்கி ணங்க வுலகாமு வப்ப என்று 


னருளாலளிக்கு கந்த பெரியோனே 
அடியேனு ரைத்த புன்சொ லதுமீது நித்த முந்த 
ணருளேத ழைத்து கந்து வரவேணும்‌ 
செடிநேரு டற்கு டம்பை தனின்மேவி யுற்றி டிந்த 
படி.தான லக்க ணிங்க ணுறலாமோ 
திறமாத வர்க்க னிந்து னிருபாத பத்ம முய்ந்த 
திருவேர கத்த மர்ந்த பெருமாளே. 
47 
காமியத்‌ தழுந்தி யிளையாதே 
காலர்கைப்‌ படிந்து மடியாதே 
ஓமெழுத்தி லன்பு மிகவூறி 
ஓவியத்தி லந்த மருள்வாயே 
தூமமெய்க்‌ கணிந்த சுகலீலா 
சூரனைக்‌ கடிந்த 8 கதிர்வேலா 
ஏமவெற்‌ புயர்ந்த மயில்வீரா 
ஏரகத்‌ தமர்ந்த பெருமாளே. 
ஐந்தாவது படைவீடாகிய 
குன்றுதோறாடல்‌ 
48 
வஞ்சக லோப மூடர்‌ தம்பொரு ளூர்கள்‌ தேடி. 
மஞ்சரி கோவை தூது பலபாவின்‌ 
வண்புகழ்‌ பாரி காரி யென்றிசை வாது கூறி 
வந்தியர்‌ போல வீணி லழியாதே 
செஞ்சர ணாத கீத கிண்கிணி நீப மாலை 
i திண்டிறல்‌ வேல்ம யூர முகமாறும்‌ 


செந்தமிழ்‌ நாளு மோதி உய்ந்திட ஞான மூறு 
செங்கனி வாயி லோர்சொ லருள்வாயே 


திருப்புகழ்‌ 35 
யஞ்சவ னீடு கூனு மொன்‌ நிடு தாப மோடு 


பஞ்சற வாது கூறு சமண்மூகர்‌ 
பண்பறு பீலி யோடு வெங்கழு வேற வோது 
பண்டித ஞான நீறு தருவோனே 
குஞ்சரம்‌ யாளி மேவு பைம்புன மீது லாவு 
குன்றவர்‌ சாதி கூடி வெறியாடிக்‌ 
கும்பிட நாடி வாழ்வு தந்தவ ரோடு வீறு 
குன்றுதொ மாடல்‌ மேவு பெருமாளே. 
49 
அதிருங்‌ கழல்ப ணிந்து னடியேனுன்‌ 
அபயம்‌ புகுவ தென்று கிலைகாண 
இதயக்‌ தனிலிருக்து | க்ருபையாகி 
இடர்சங்‌ கைகள்‌ கலங்க அருள்வாயே 
எதிரங்‌ கொருவ ரின்றி நடமாடும்‌ 
இறைவன்‌ றனது பங்கி லுமைபாலா 
யதியெங்‌ கிலுமி ருந்து விளையாடிப்‌ 
பலகுன்‌ றிலும மர்ந்த பெருமாளே. 
கயிலைமலை 
50 
தேனுந்து முக்கனிகள்‌ பால்செங்‌ கருப்பிளஙிர்‌ 
சீரும்ப ழித்தசிவ மருளூறத்‌ 
தீதும்பி டித்தவினை யேதும்பொ டித்துவிழ 
சீவன்சி வச்சொருப மெனதேறி 
நானென்ப தற்றுயிரொ டூனென்ப தற்றுவெளி 
நாதம்ப ரப்பிரம வொளிமீதே 
ஞானஞ்சு ரப்பமகி ழாநந்த சித்தியொடெ 
௩ாளுங்க ளிக்கபத மருள்வாயே 


வானந்த ழைக்கஅடி யேனுஞ்செ மிக்க அயன்‌ 
மாலும்பி ழைக்க அலை விடமாள 

வாருங்க ரத்தனெமை யாளுந்த கப்பன்மழு 
மானின்க ரத்தனருள்‌ முருகோனே 


36 திருப்புகழ்‌ 
தானந்த னத்ததன னாவண்டு சுற்றிமது 


தானுண்க டப்பமல ரணிமார்பா 
தானங்கு றித்‌ துஎமை யாளுக்‌ திருக்கயிலை 
சாலுங்கு றத்திமகிழ்‌ பெருமாளே. 
51 
புமியதனிற் ப்ரபுவான 
புகலியில்வித்‌ தகர்போல 
அமிர்தகவித்‌ தொடைபாட 
அடிமைதனக்‌ கருள்வாயே 
சமரிலெதிர்த்‌ துசுர்மாளத்‌ 
தனியயில்விட்‌ டருள்வோனே 
நமசிவயப்‌ பொருளானே 
ரசதகிரிப்‌ பெருமாளே. 
திருவேங்கடம்‌ 
சாந்தமில்‌ மோகவெரி காந்திய வாவனில 
முண்டவி யாதசம யவிரோத 
சாங்கலை வாரிதியை நீந்தவொ ணாதுலகர்‌ 
தாந்துணை யாவரென மடவார்மேல்‌ 
ஏந்திள வார்முளரி சாந்தணி மார்பினொடு 
தோய்ந்துரு காஅறிவு தடுமாறி 
ஏங்கிட ஆருயிரை வாங்கிய காலன்வசம்‌ 
யான்தனி போய்விடுவ தியல்போதான்‌: 
காந்தளி னனகர மான்தரு கானமயில்‌ 
காந்தவி சாகசர வணவேளே 
காண்டகு தேவர்பதி யாண்டவ னேசுருதி 
யாண்டகை யேயிபமின்‌ மணவாளா 
வேற்தகு மாரகுக சேந்தம யூரவட 
வேங்கட மாமலையி லுறைவோனே 


வேண்டிய போதடியர்‌ வேண்டிய போகமது 
வேண்டவெ ராதுதவு பெருமாளே... 


திருப்புகழ்‌ 97 


திருத்தணிகை 
53 
வரிக்கலையி னிகரான விழிக்கடையி விளைஞோரை 
மயக்கியிடு மடவார்கள்‌ மயலாலே 
மதிக்குளறி யுளகாசு மவர்க்குதவி மிடியாகி 
வயிற்றிலெரி மிகமூள அதனாலே 
ஒருத்தருட னுறவாகி ஒருத்தரொடு பகையாகி 
ஒருத்தர்தமை மிகநாடி யவரோடே 
உணக்கையிடு படுபாவி எனக்குன து கழல்பாட 
உயர்ச்சிபெறு குணசீல மருள்வாயே 
விரித்தருண கிரிகாத னுரைத்ததமி ழெனுமாலை 
மிகுத்தபல முடனோத மகிழ்வோனே 
வெடி.த்தமணர்‌ கழுவேற ஒருத்திகண வனுமீள 
விளைத்ததொரு தமிழ்பாடு புலவோனே 
செருக்கியிடு பொருசூரர்‌ குலத்தையடி யறமோது 
திருக்கையினில்‌ வடிவேலை யுடையோனே 
திருக்குலவு மொருநீல மலர்ச்சுனையி லழகான 
திருத்தணிகை மலை மேவு பெருமாளே. 
54 


ஏது புத்திஐ யாஎ னக்கினி 
யாரை நத்திடு வேன வத்தினி 
லேயி றத்தல்கொலோ௭ னக்குகி தந்தைதாயென்‌ 
றேயி ருக்கவு நானு மிப்படி 
யேத வித்திட வோச கத்தவ 
ரேச லிற்பட வோ௩ கைத்தவர்‌ கண்கள்காணப்‌ 


பாதம்‌ வைத்திடை யாத ரித்தெனை 
தாளில்‌ வைக்ககி யேம றுத்திடில்‌ 
பார்ந கைக்குமை யாத கப்பன்முன்‌ 
மைந்தனோடிப்‌ 


38 திருப்புகழ்‌ 


பால்மொ ழிக்குர லோல மிட்டிடில்‌ 


யாரெ டுப்பதெ னாவெ றுத்தழ 
பார்வி டுப்பர்க ளோ௭ னக்கிது சிந்தியாதோ 


ஓத முற்றெழு பால்கொ தித்தது 
போல எட்டிகை நீச முட்டரை 


யோட வெட்டிய பாநு சத்திகை எங்கள்கோவே 
ஓத மொய்ச்சடை யாட வுற்றமர்‌ 

மான்ம முக்கர மாட பொற்கழ 

லோசை பெற்றிட வே௩ டித்தவர்‌ தந்தவாழ்வே 

மாதி னைப்புன மீதி ருக்குமை 

வாள்வி ழிக்குற மாதி னைத்திரு 

மார்ப ணைத்தம யூர அற்புத கந்தவேளே 
மாரன்‌ வெற்றிகொள்‌ பூமு டிக்குழ 

லார்வி யப்புற நீடு மெய்த்தவர்‌ 

வாழ்தி ௬த்தணி மாம லைப்பதி தம்பிரானே. 


55 


சினத்தவர்‌ முடிக்கும்‌ பகைத்தவர்‌ குடிக்குஞ்‌ 
செகுத்தவ ருயிர்க்குஞ்‌ சினமாகச்‌ 
சிரிப்பவர்‌ தமக்கும்‌ பழிப்பவர்‌ தமக்கும்‌ 
திருப்புகழ்‌ நெருப்பென்‌ றறிவோம்யாம்‌: 
நினைத்தது மளிக்கும்‌ மனத்தையு முருக்கும்‌ 
நிசிக்கரு வறுக்கும்‌ பிறவாமல்‌: 
நெருப்பையு மெரிக்கும்‌ பொருப்பையு மிடிக்கும்‌ 
நிறைப்புக முரைக்குஞ்‌ செயல்தாராய்‌ 
தனத்தன தனத்தத்‌ திமித்திமி திமித்திந்‌ 
தகுத்தகு தகுத்தக்‌ தனபேரி 
தடுட்டுடு டுடுட்டுண்‌ டெனத்துடி முழக்குந்‌ 
தளத்துட னடக்குங்‌ கொடுதரர்‌ 


திருப்புகழ்‌ ப்‌ 
சினத்தையு முடற்சங்‌ கரித்தம லைமுற்றுஞ்‌ 


சிரித்தெரி கொளுத்துங்‌ கதிர்வேலா 
தினைக்கிரி குறப்பெண்‌ தனத்தினில்‌ சுகித்தெண்‌ 
திருத்தணி யிருக்கும்‌ பெருமாளே: 
56 


தாக்கம்‌ ருக்கொரு சாரையை வேறொரு 
சாட்சிய றப்பசி யாறியை நீறிடு 
சாஸ்த்ர வழிக்கதி தூரனை வேர்விழு தவமூழ்குக்‌ 
தாற்பர்ய மற்றுழல்‌ பாவியை நாவலர்‌ 
போற்பரி வுற்றுனை யேகரு தாதிகல்‌ 
சாற்றுத மிழ்க்குரை ஞாளியை நாள்வரை 
தடுமாறிப்‌ 
போக்கிட மற்றவ்ரு தாவனை ஞானிகள்‌ 
போற்றுத லற்றது ரோகியை மாமருள்‌ 
பூத்தம லத்ரய பூரியை நேரிய புலையேனைப்‌ 
போக்கிவி டக்கட னோநர கோகதி 
போய்ப்பெறு கைக்கிலை யோகதி யான து 
போர்ச்சுடர்‌ வஜ்ரவை வேல்மயி லாஅருள்‌ 
புரிவாயே 
மூக்கறை மட்டைம காபல காரணி 
சூர்ப்பக கைப்படு மூளியு தாசனி 
மூர்க்க குலத்திவி பீஷணர்‌ சோதரி முழுமோடி. 
மூத்தவ ரக்கனி ராவண னோடியல்‌ 
பேற்றிவி டக்கம லாலய சீதையை 
மோட்டன்‌ வளைத்தொரு தேர்மிசை யேகொடு 
முகிலேபோய்‌ 
மாக்கன சித்திர கோபுர நீள்படை 
ன வீட்டிலி ருத்திய காளவன்‌ வேரற 
மார்க்கமு டித்தவி லாளிகள்‌ நாயகன்‌ மருகோனே 
வாச்சிய மத்தள பேரிகை போல்மறை 
வாழ்த்தம லர்க்கழு நீர்தரு நீள்சுனை 
வாய்த்ததி ருத்தணி மாமலை மேவிய பெருமாளே 


40 திருப்புகழ்‌ 
57 
நிலையாத சமுத்திர மான 
சமுசார துறைக்கணின்‌ மூழ்கி 
நிசமான தெனப்பல பேசி யதனூடே 
நெடுநாளு முழைப்புள தாகி 
பெரியோர்க ளிடைக்கர வாகி 
நினைவால்நி னடித்தொழில்‌ பேணி துதியாமல்‌ 
தலையான வுடற்பிணி யூறி 
பவநோயி னலைப்பல வேகி 
சலமான பயித்திய மாகி தடுமாறித்‌ 
தவியாமல்‌ பிறப்பையு நாடி 
யதுவேரை யறுத்துனை யோதி 
தலமீதில்‌ பிழைத்திட வேரி னருள்தாராய்‌ 
கலியாண சுபுத்திர னாக 
குறமாது தனக்கு விநோத 


கவினாரு புயத்திலு லாவி - விளையாடிக்‌ 
களிகூரு முனைத்துணை தேடு 

மடியேனை சுகப்பட வேவை 

கடனாகு மிதுக்கன மாகு முருகோனே 


பலகாலு முனை த்தொழு வோர்கள்‌ 
மறவாமல்‌ திருப்புகழ்‌ கூறி 


படிமீது துதித்துடன்‌ வாழ அருள்வேளே 
பதியான திருத்தணி மேவு 
சிவலோக மெனப்பரி வேறு 
பவரோக வயித்திய நாத பெருமாளே. 
58 


சினத்தி லத்தினை சிறுமண லளவுடல்‌ 
செறித்த தெத்தனை சிலைகட லினிலுயிர்‌ 
செனித்த தெத்தனை திரள்கய லெனபல 
வதுபோதா 


திருப்புகழ்‌ 41 


செமித்த தெத்தனை மலைசுனை யுலகிடை 
செழித்த தெத்தனை சிறுதன மயல்கொடு 
செடத்தி லெத்தனை நமனுயிர்‌ பறிகொள்வ 
தளவேதோ 
மனத்தி லெத்தனை நினைகவ டட 
கெடுத்த தெத்தனை மிருகம தெனவுயிர்‌ 
வதைத்த தெத்தனை யளவிலை விதிகர 
மொழியாமல்‌ 
வகுத்த தெத்தனை மசகனை முருடனை 
மடைக்கு லத்தனை மதியழி விரகனை 
மலர்ப்ப தத்தினி லுருகவு மினியருள்‌ புரிவாயே 


தனத்த னத்தன தனதன தனதன 
திமித்தி மித்திமி திமிதிமி திமிதிமி 
தகுத்த குத்தகு தகுதகு தகுதகு தகுதீதோ 
தரித்த ரித்தரி தரிரிரி ரிரிரிரி 
தடுட்டு டுட்டுடு டடுடுடு டுடுடுடு 
்‌ தமித்த மத்தள தமருக விருதொலி கடல்போலச்‌ 
சினத்த மர்க்கள செருதிகழ்‌ குருதிய 
திமிழ்த்தி டக்கரி யசுரர்கள்‌ பரிசிலை 
தெறித்தி டக்கழு நரிதின நிணமிசை 
பொரும்வேலா 
செழிக்கு முத்தம சிவசர ணர்கள்‌ தவ 
முநிக்க ணத்தவர்‌ மதுமலர்‌ கொடுபணி 
திருத்த ணிப்பதி மருவிய குறமகள்‌ பெருமாளே. 
59 
குருவி யெனப்பல கழுகு ௩ரித்திர 
ளரிய வனத்திடை மிருக மெனப்புழு 
குறவை யெனக்‌ கரி மரமு மெனத்திரி யுறவாகா 
குமரி கலித்துறை முழுகி மனத்துயர்‌ 
கொடுமை யெனப்பிணி கலக மிடத்திரி 


குலைய னெனப்புலை கலிய னெனப்பலர்‌ 
நகையாமல்‌ 


42 திருப்புகழ்‌ 


மருவு புயத்திடை பணிக ளணப்பல 
கரிபரி சுற்றிட கலைகள்‌ தரித்தொரு ள்‌ 
மதன சரக்கென கனக பலக்குட னதுதேடேன்‌ 
வரிய பதத்தினி னருவியிருப்பிட 
மமையு மெனக்கிட முனது பதச்சரண 
மருவு திருப்புக மருள எனக்கினி யருள்வாயே 


விருது தனத்தன தனன தனத்தன 
விதமி திமித்திமி திமித திமித்திமி ்‌ 
விகிர்த டடுட்டுடு ரிரிரி யெனக்குகு வெகுதாளம்‌ 
வெருவ முகிழ்த்திசை யுரகன்‌ முடித்தலை ்‌ 
நெறுநெ றெனத்திசை யதிர அடைத்திட 
மிகுதி கெடப்பொரு அசுரர்தெறித்திட 
விடும்வேலா 
அரிய திரிப்புர மெரிய விழித்தவ 
னயனை முடித்தலை யரியு மழுக்கைய 
னகில மனைத்தையு முயிரு மளித்தவ 
னருள்சேயே 
அமண ருடற்கெட வசியி லழுத்திவி 
ணமரர்‌ கொடுத்திடு மரிவை குறத்தியோ 
டழகு திருத்தணி மலையில்நடி த்தருள்பெருமாளே.. 


வள்ளிமலை 
60 
ககனமு மனிலமு மனல்புனல்‌ நிலமமை 
கள்ளப்‌ பூலாற்கி ருமிவீடு 
கனலெழ மொழிதரு சினமென மதமிகு 
கள்வைத்த தோற்பை சுமவாதே. 
யுகஇறு திகளிலு மிறுதியி லொருபொருள்‌ 
உள்ளக்க ணோக்கு மறிவூறி 
ஒளிதிக ழருவுரு வெனுமறை யிறுதியி 
லுள்ளத்தை நோக்க அருள்வாயே 
ம்ருகமத பரிமள விகசித நளினஈள்‌ 
வெள்ளைப்‌ பிராட்டி இறைகாணா. 


விடதரகுடிலச டிலமிசை வெகுமுக 
வெள்ளத்தை யேற்ற பதிவாழ்வே 


திருப்புகழ்‌ 43: 
வகுளமு முகுளித வழைகளு மலிபுன 


வள்ளிக்‌ குலாத்தி கிரிவாழும்‌. 
வனசரர்‌ மரபினில்‌ வருமொரு மரகத 
வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. 
திருக்கழுக்குன்றம்‌ 

61 
வேதவெற்பி லேபுனத்தில்‌ மேவிநிற்கு மபிராம: 
வேடுவச்சி பாதபத்ம மீதுசெச்சை முடிதோய 
ஆதரித்து வேளைபுக்க ஆறிரட்டி புயநேய 
ஆதரத்தொ டாதரிக்க ஆனபுத்தி புகல்வாயே: 
காதுமுக்ர வீரபத்ர காளிவெட்க மகுடாமா 
காசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி யிமையோரை 
ஓதுவித்த நாதர்கற்க ஓதுவித்த முனிகாண 
ஓரெழுத்தி லாறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. 

62 


ஓல மிட்ட சுரும்பு தனு தனுவென 
வேசி ரத்தில்‌ விழுங்கை பளீர்‌ பளீரென 
வோசை பெற்ற சிலம்பு கலீர்கலீரென விரகலீலை: 
ஓர்மி டற்றி லெழும்புள்‌ குகூ குகூவென 
வேர்வை மெத்த வெழுந்து சலா சலாவென 
ரோம குச்சு நிறைந்து சிலீர்‌ சிலீரென அமுதமாரன்‌' 
ஆல யத்து ளிருந்து குபீர்‌ குபீரென 
வேகு திக்க வுடம்பு விரீர்‌ விரீரென 
ஆர முத்த மணிந்து அளாவளாவென்‌ மருவுமாதர்‌ 
ஆசை யிற்கை கலந்து சுமா சுமாபவ 
சாக ரத்தி லழுந்தி எழா எழாதுளம்‌ 
ஆறெ முத்தை நினைந்து குகா குகாவென 
வகைவராதோ 
மாலை யிட்ட சிரங்கள்‌ செவேல்‌ செவேலென 
வேலெ முச்சி தரும்பல்‌ வெளேல்‌ வெளேலென 
வாகை பெற்ற புயங்கள்‌ கறேல்‌ கறேலென 
எதிர்கொள்சூரன்‌ 


44 திருப்புகழ்‌ 


மார்பு மொக்க நெரிந்து கரீல்‌ கரீலென 
பேய்கு திக்க நிணங்கள்‌ குழு குழுவென 
வாய்புதைத்து விழுந்து ஐயோ ஐயோவென 
.... உதிரமாறாய்‌ 
வேலை வற்றி வறண்டு சுறீல்‌ சுறிலென 
மாலை வெற்பு மிடிந்து திடீல்‌ திடீலேன 
மேன்மை பெற்ற ஜனங்கள்‌ ஐயா ஐயாவென 
விசைகள்கூற 


வேலெ டுத்து ௩டந்த திவா கராசல 
வேடு வப்பெண்‌ மணந்த புயா சலாதமிழ்‌ 
வேத வெற்பி லமர்ந்த க்ருபா கராசிவ 
குமரவேளே. 


திருச்சிராப்பள்ளி 
63 


அந்தோமன மேந௩ம தாக்கையை 
நம்பாதெயி தாகித சூத்திர 
மம்போருக னாடிய பூட்டிது இனிமேல்நாம்‌ 
அஞ்சாதமை யாகிரி யாக்கையை 
பஞ்சாடிய வேலவ னார்க்கிய 
லங்காகுவம்‌ வாஇனி தாக்கையை ஒழியாமல்‌ 
வந்தோமிது வேகதி யாட்சியு 
மிந்தாமயில்‌ வாகனர்‌ சீட்டி து 
வந்தாளுவம்‌ நாமென வீக்கிய சிவநீறும்‌ 
வந்தேவெகு வாநமை யாட்கொளு 
வந்தார்மத மேதினி மேற்கொள 
மைந்தாகும ராவெனு மார்ப்புய மறவாதே 
இிந்தோதிமி தீதத மாத்துடி - 
தந்தாதன னகன தாத்தன 
செம்பூரிகை பேரிகை யார்த்தெழ மை றயோதச்‌ 
செங்காடென வேவரு மூர்க்கரை 
சங்காரசி காமணி வேற்கொடு 
திண்டாடிம காமயில்‌ மேற்கொளு முருகோனே 


திருப்புகழ்‌ 


இந்தோடி தழ்‌ நாகம காக்கடல்‌ 
கங்காளமி னார்சடை சூட்டிய 
என்தாதைச தாசிவ கோத்திர 
எண்கூடரு ளால்நெளவி கோக்கியை 
நன்பூமண மேவிசி ராப்பளி 
யென்பார்மன மேதினி நோக்கிய 


64 
வாசித்துக்‌ காணொ ணாதது 
பூசித்துக்‌ கூடொ ணாதது 
வாய்விட்டுப்‌ பேசொணாதது 
மாசர்க்குத்‌ தோணொணாதது 
நேசர்க்குப்‌ பேரொ ணாதது 
மாயைக்குச்‌ சூழொ ணாதது 
ஓசைக்குத்‌ தூர மானது 
மாகத்துக்‌ கீற தானது 
லோகத்துக்‌ காதி யான து 
யோகத்தைச்‌ சேரு மாறுமெய்ஞ்‌ 
ஞானத்தைப்‌ போதி யாயினி 
யூனத்தைப்‌ போடி டாதும 
ஆசைப்பட்‌ டேனல்‌ காவல்செய்‌ 
வேடிச்சிக்‌ காக மாமய 
லாகிப்பொற்‌ பாத மேபணி 
ஆலித்துச்‌ சேல்கள்‌ பாய்வய 
லூரத்திற்‌ காள மோடட 
ராரத்தைப்‌ பூண்ம யூரது 
நாசிக்குட்‌ ப்ராண வாயுவை 
ரேசித்தெட்‌ டாத யோகிகள்‌ 
நாடி.ற்றுக்‌ காணொ ணாதென 
நாகத்துச்‌ சாகை போயுயர்‌ 
மேகத்தைச்‌ சேர்சி ராமலை 
நாதர்க்குச்‌ சாமி யேசுரர்‌ 


கீத்‌: 


னருள்பாலா 


பெருமாளே. 


நெஞ்சினாலே 
விந்துநாத 
கண்டுகாயேன்‌ 
யங்கலாமோ 
கந்தவேளே 
ரங்கவீரா 
நின்றநாதா 


தம்பிரானே. 


46 திருப்புகழ்‌ 


65 
சத்தி பாணீ நமோ௩ம முத்தி ஞானீ ௩மோ௩ம 
தத்வ வாதீ ஈமோ௩ம விந்துகாத 
சத்து ரூபா ஈமோநம ரத்௩ தீபா ௩மோநம 
தற்ப்ர தாபா நமோ௩ம என்றுபாடும்‌ 
பத்தி பூணா மலேயுல கத்தின்‌ மானார்‌ சவாதகில்‌ 
பச்சை பாடீர பூஷித கொங்கைமேல்வீழ்‌ 
பட்டி மாடான நானுனை விட்டிராமே யுலோகித 
பத்ம சீர்பாத நீயினி வந்துதாராய்‌ 
.அத்ர தேவா யுதாசுர ருக்ர சேனா பதீசுசி 
யர்க்ய சோமாசி யாகுரு சம்ப்ரதாயா 
அர்ச்ச னாவாகனாவய லிக்குள்‌ வாழ்காய காபுய 
அக்ஷ மாலா தராகுற மங்கைகோவே 
சித்ர கோலா கலாவிர லக்ஷ்மி சாதார தாபல 
திக்கு பாலா சிவாகம தந்த்ரபோதா 
சிட்ட நாதா சிராமலை யப்பர்‌ ஸ்வாமீ மகாவ்ருத 
தெர்ப்பை யாசார வேதியர்‌ தம்பிரானே. 
விராலிமலை 
66 


சீரான கோல கால நவமணி 
மாலாபி ஷேக பார வெகுவித 
தேவாதி தேவர்‌ சேவை செயுமுக மலராறும்‌ 
சீராடு வீர மாது மருவிய 
ஈராறு தோளு நீளும்‌ வரியளி 
சீராக மோது நீப பரிமள இருதாளும்‌ 
ஆராத காதல்‌ வேடர்‌ மடமகள்‌ 
ஜீமூத மூர்வ லாரி மடமகள்‌ 
ஆதார பூத மாக வலமிட முறைவாழ்வும்‌ 
ஆராயு நீதி வேலு மயிலுமெய்ஞ்‌ 
ஞானாபி ராம தாப வடிவமும்‌ 
ஆபாத னேனு நாளு நினைவது பெறவேணும்‌ 


திருப்புகழ்‌ 47 


ஏராரு மாட கூட மதுரையில்‌ 
மீதேறி மாறி யாடு மிறையவர்‌ 
ஏழேழு பேர்கள்‌ கூற வருபொரு ளதிகாரம்‌ 
ஈடாய வூமர்‌ போல வணிகரி 
லூடாடி யால வாயில்‌ விதிசெய்த 
லீலாவி சார தீர வரதர குருகாதா 
கூராழி யால்முன்‌ வீய நினைபவ 
னீடேறு மாறு பானு மறைவுசெய்‌ 
கோபால ராய னேய முளதிரு மருகோனே 
கோடாம லார வார அலையெறி 
காவேரி யாறு பாயும்‌ வயலியில்‌ 
கோனாடு சூழ்வி ராலி மலையுறை பெருமாளே. 
67 
ஐந்து பூதமு மாறு சமயமு 
மந்த்ர வேதபு ராண கலைகளும்‌ 
ஓம்ப தோர்வித மான லிபிகளும்‌ வெகுரூப 
அண்ட ராதிச ராச ரமுமுயர்‌ 
புண்ட ரீகனு மேக நிறவனும்‌ 
அந்தி போலுரு வானு நிலவொடு வெயில்காலும்‌ 
சந்த்ர சூரியர்‌ தாமு மசபையும்‌ 
விந்து நாதமு மேக வடிவம 
தன்சொ ரூபம தாக வுறைவது சிவயோகம்‌ 
தங்க ளாணவ மாயை கருமம்‌ 
லங்கள்‌ போயுப தேச குருபர 
சம்ப்ர தாயமொ டேயு நெறியது பெறுவேனோ 
வந்த தானவர்‌ சேனை கெடிபுக 
இந்த்ர லோகம்வி பூதர்‌ குடிபுக 
மண்டு பூதப சாசு பசிகெட்‌ மயிடாரி 
வன்கண்‌ வீரிபி டாரி ஹரஹர 
சங்க ராஎன மேரு கிரிதலை 
மண்டு தூளெழ வேலை யுருவிய வயலூரா 


48 திருப்புகழ்‌ 


வெந்த நீறணி வேணி யிருடிகள்‌ 
பந்த பாசவி கார பரவச - 
வென்‌ றி யானச மாதி முறுகுகல்‌ முழைகூடும்‌ 
விண்டு மேல்மயி லாட இனியக 
ளுண்டு காரளி பாட இதழிபொன்‌ 
விஞ்ச வீசுவி ராலி மலையுறை பெருமாளே. 


ரத்நகிரி (வாட்போக்கி) 
68 


பத்தியால்‌ யானுனைப்‌ பலகாலும்‌ 
பற்றியே மாதிருப்‌ புகழ்பாடி 
முத்தனா மாறெனைப்‌ பெருவாழ்வின்‌ 
முத்தியே சேர்வதற்‌ கருள்வாயே 
உத்தமா தானசற் குணர்கேயா 
ஒப்பிலா மாமணிக்‌ கிரிவாசா 
வித்தகா ஞானசத்‌ தினிபாதா 
வெற்றிவே லாயுதப்‌ பெருமாளே. 
திருச்செங்கோடு 
69 
காலனிடத்‌ காே 
வ்‌ ஹ்‌ வாதே 
சீலஅகத்‌ தியஞான 
தேனமுதைத்‌ தருவாயே 
மாலயனுக்‌ - கரியானே 
மாதவரைப்‌ பிரியானே 
நாலுமறைப்‌ பொருளானே 
நாககிரிப்‌ i பெருமாளே. 
கொங்கணகிரி 
10 
ஐங்கரனை யொத்தமன மைம்புல மகற்றிவள 
ரந்திபக லற்றஙினை வருள்வாயே 


அம்புவி தனக்குள்வளர்‌ செந்தமிழ்‌ வழுத்‌ தியுனை 
அன்பொடு துதிக்கமன மருள்வாயே 


திருப்புகழ்‌ 49 
தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்திபெற 


சந்திர வெளிக்குவழி யருள்வாயே 
தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்கவளர்‌ 
சம்ப்ரம விதத்துடனெ யருள்வாயே 
மங்கையர்‌ சுகத்தைவெகு இங்கிதமெ னுற்றமன 
முன்றனை நினைத்தமைய அருள்வாயே 
மண்டலிக ரப்பகலும்‌ வந்தசுப ரகை்ஷைபுரி 
வந்தணைய புத்தியினை அருள்வாயே 
கொங்கிலுயிர்‌ பெற்றுவளர்‌ தென்கரையி லப்பரருள்‌ 
கொண்டுஉட லுற்றபொரு ளருள்வாயே 
குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றிபெறு 
கொங்கண கிரிக்குள்வளர்‌ பெருமாளே. 
ஊதிமலை 
71 
ஆதிமக மாயியம்பை தேவிசிவ னார்மகிழ்ந்த 
ஆவுடைய மாதுதந்த குமரேசா 
ஆதரவ தாய்வருந்தி யாதியரு ணேசரென்று 
ஆளுமுனை யேவணங்க அருள்வாயே 
பூதமது வானவைந்து பேதமிட வேயலைந்து 
பூரணசி வாமங்க ளறியாதே. 
பூணுமுலை மாதர்‌ தங்கள்‌ ஆசைவகை யேநினைந்து 
போகமுற வேவிரும்பு மடியேனை 
நீதயவ தாயிரங்கி நேசவரு ளேபுரிந்து 
நீதிநெறி யேவிளங்க வுபதேச 
நேர்மைசிவ னார்திகழ்ந்த காதிலுரை வேதமந்த்ர 
நீலமயி லேறி வந்த வடிவேலா 
ஓ.துமறை யாகமஞ்சொல்‌ யோகமது வேபுரிந்து 
ஊழியுணர்‌ வார்கள்‌ தங்கள்‌ வினைதீர 


ஊனுமுயி ராய்வளர்ந்து ஓசையுடன்‌ வாழ்வுதந்த 
ஊதிமலை மீதுகந்த பெருமாளே. 
1658—4 


50 திருப்புகழ்‌ 


விநாயகமலை 
72 
சரவண ஜாதா நமோநம கருணைய தீதா நமோ௩ம 
சததள பாதா ௩மோ௩ம அபிராம 
தருணக தீரா ஈமோ௩ம நிருபமர்‌ வீரா ௩ஈமோகம 
சமதள வூரா ஈமோநம ஜகதீச 
பரமசொ ரூபா ௩மோஈ௩ம சுரர்பதி பூபா நமோநம 
பரிமள நீபா ௩ஈமோக௩ம உமைகாளி 
பகவதி பாலா நமோநம இகபர மூலா ௩மோநம 
பவுருஷ சீலா நமோ௩ம அருள்தாராய்‌ 


இரவியு மாகாச பூமியும்‌ விரவிய தூளேற வானவ 
ரெவர்களு மீடேற ஏழ்கடல்‌ முறையோவென்‌ 
றிடர்பட மாமேரு பூதர மிடிபட வேதா னிசாசர 


ரிகல்கெட மாவேக நீடயில்‌ விடுவோனே 
மரகத ஆகார ஆயனு மிரணிய ஆகார வேதனும்‌ 
வசுவெனு மாகார ஈசனு மடிபேண 
மயிலுறை வாழ்வே விநாயக மலையுறை வேலா மகீதர 
வனசர ராதார மாகிய பெருமாளே. 
கதிர்காமம்‌ 
72 
திருமக ளுலாவு மிருபுய முராரி 
திருமருக காமப்‌ பெருமாள்காண்‌ 
ஜெகதலமும்‌ வானு மிகுதிபெறு பாடல்‌ 
தெரிதரு குமாரப்‌ பெருமாள்காண்‌ 
மருவுமடி யார்கள்‌ மனதில்‌ விளையாடு 
மரகத மயூரப்‌ பெருமாள்காண்‌ 


மணிதரளம்‌ வீசி யணியருவி சூழ 
மருவுகதிர்‌ காமப்‌ பெருமாள்காண்‌ 


திருப்புகழ்‌ ௦7 


அருவரைகள்‌ நீறு படஅசுரர்‌ மாள 


அமர்பொருத வீரப்‌ பெருமாள்காண்‌ 
அரவுபிறை வாரி விரவுசடை வேணி 
அமலர்குரு நாதப்‌ ்‌ பெருமாள்காண்‌ 
இருவினையி லாத தருவினை விடாத 
இமையவர்கு லேசப்‌ பெருமாள்காண்‌ 
இலகுசிலை வேடர்‌ கொடியினதி பார 
இருதனவி நோதப்‌ பெருமாளே. 
14 
எதிரி லாத பத்தி தனைமேவி 
இனிய தாள்நி னைப்பை யிருபோதும்‌ 
இதய வாரி திக்கு ளுறவாகி 
எனது ளேசி றக்க . அருள்வாயே 
கதிர காம வெற்பி லுறைவோனே 
கனக மேரு வொத்த புயவீரா 
மதுர வாணி யுற்ற கழலோனே 
வழுதி கூனி மிர்த்த பெருமாளே. 
75 
சரியையா ளர்க்குமக்‌ கிரியையா ளர்க்குநற்‌ 
சகலயோ கர்க்குமெட்‌ டரிதாய 
சமயபே தத்தினுக்‌ கணுகொணா மெய்ப்பொருட்‌ 
டருபரா சத்தியிற்‌ பரமான 
துரியமே லற்புதப்‌ பரமஞா னத்தனிச்‌ 
சுடர்வியா பித்த௩ற்‌ பதிநீடு 
துகளில்சா யுச்சியக்‌ கதியையீ றற்றசொற் 
சுகசொரு பத்தையுற்‌ றடைவேனோ 
புரிசைசூழ்‌ செய்ப்பதிக்‌ குரியசா மர்த்யசற்‌ 
புருஷவீ ரத்துவித்‌ ரமசூரன்‌ 


புரளவேல்‌ தொட்டகைக்‌ குமரமேன்‌ மைத்திருப்‌ 
புகழையோ தற்கெனக்‌ கருள்வோனே 


52 திருப்புகழ்‌ 
கரியயூ கத்திரட்‌ பலவின்மீ திற்சுளைக்‌ 


கனிகள்பீ றிப்‌: [சித்‌ தமராடிக்‌. 
கதலி தத்தினிற்‌ பயிலுமீ ழத்தினிற்‌ 
கதிரகா மக்கிரிப்‌ பெருமாளே. 
திருக்கோணமலை 
76 


விலைக்கு மேனியி லணிக்கோவை மேகலை 
தரித்த வாடையு மணிப்பூணு மாகவெ 
மினுக்கு மாதர்க ளிடக்காம முழ்கியே மயலூறி' 
மிகுத்த காமிய னெனப்பாரு ளோரேெதிர்‌ 
௩கைக்க வேயுட லெடுத்தேவி யாகுல 
வெறுப்ப தாகியெ யுழைத்தேவி டாய்ப 
ல்‌ ட்ட ட. 
கலக்க மாகவெ மலக்கூடி லேமிகு 
பிணிக்கு ளாகியெ தவிக்காம லேயுனை 
கவிக்கு ளாய்சொலி கடைத்தேற வேசெயு 
மொருவாழ்வே 
கதிக்கு நாதனி யுனைத்தேடி யேபுக 
முரைக்கு நாயெனை யருட்பார்வை யாகவெ 
கழற்கு சாகவே சிறப்பான தாயருள்‌ 
தரவேணும்‌. 
மலைக்கு நாயக சிவக்காமி நாயகர்‌ 
திருக்கு மாரனெ முகத்தாறு தேசிக 
வடிப்ப மாதொரு குறப்பாவையாள்‌ மகிழ்‌ 


ள்‌ தருவேளே 
வசிட்டர்‌ காசிபர்‌ தவத்தான யோகியர்‌ 


அகத்ய மாமுனி யிடைக்காடர்‌ கீரனும்‌ 
வகுத்த பாவினில்‌ பொருட்கோல மாய்வரு 
முருகோனே 
நிலைக்கு நான்மறை மகத்தான பூசுரர்‌ 
திருக்கொ ணாமலை தலத்தாரு கோபுர 
நிலைக்குள்‌ வாயினில்‌ கிளிப்பாடுபூதியில்‌ 
வருவோனே 


வு இ 


322300 nz 0 
ன்னால்‌ ரட்ட 


இத்திருவுருவ ஓவியம்‌, திருச்சி உறையூர்‌ 
திரு. ரா. ப. சாமிக்கண்ணு பிள்ளை அவர்களுடைய நன்கொடை. 


பழமுதிர்சோலை 


இத்திருவுருவ ஒவியம்‌, திருச்சி உறையூர்‌ 
இரு. ரா. ப. சாமிக்கண்ணு பிள்ளை அவர்சளுடைய நன்கொடை. 


திருப்புகழ்‌ 5 - 


நிகழ்த்து மேழ்பவ கடற்சுறை யாகவெ 
யெடுத்த வேல்கொடு பொடி.த்தூள தாஎறி 
நினைத்த காரிய மநுக்கூல மேபுரி பெருமாளே. 


ஆறாவது படைவீடாகிய 


பழமுதிர்சோலை 
77 
வாதினை யடர்ந்த வேல்விழியர்‌ தங்கள்‌ 
மாயம தொழிந்து தெளியேனே 
மாமலர்கள்‌ கொண்டு மாலைகள்‌ புனைந்து 
மாபத மணிந்து பணியேனே 
ஆதியொடு மந்த மாகிய நலங்கள்‌ 
ஆறுமுக மென்று தெரியேனே 
ஆன தனி மந்த்ர ரூபநிலை கொண்ட 
தாடுமயி லென்ப தறியேனே 
காதமொடு விந்து வானவுடல்‌ கொண்டு 
நானில மலைந்து திரிவேனே 
நாகமணி கின்ற நாதநிலை கண்டு 
நாடியதில்‌ நின்று தொழுகேனே 
சோதியுணர்‌ கின்ற வாழ்வுசிவ மென்ற ; 
சோகமது தந்து எனையாள்வாய்‌ 
சூரர்குலம்‌ வென்று வாகையொடு சென்று 
சோலைமலை நின்ற பெருமாளே. 
18 


சீர்சி றக்கு மேனி பசேல்‌ பசேலென 
நூபு ரத்தி னோசை கலீர்‌ கலீரென 
சேர விட்ட தாள்கள்‌ சிவேல்சிவேலென 
்‌ வருமானார்‌ 
சேக ரத்தின்‌ வாலை சிலோர்‌ சிலோர்களும்‌ ட்‌ 
நூறு லக்ஷ கோடி மயால்‌ மயால்கொடு 
தேடியொக்க வாடி யையோ வையோ வென , 
மடமாதர்‌ 


54 திருப்புகழ்‌ 


மார்ப டைத்த கோடு பளீர்‌ பளீரென 
ஏம லித்தெ னாவி பகீர்‌ பகீரென 
மாம சக்கி லாசை யுளோ முளோமென 
நினை வோடி 
வாடை பற்று வேளை அடா அடாஎன 
நீம யக்க மேது சொலாய்‌ சொலாயென 
வாரம்‌ வைத்த பாதமிதோ இதோஎன 
அருள்வாயே 
பார தத்தை மேரு வெளீ வெளீதிகழ்‌ 
கோடொ டித்த நாளில்‌ வரைஇ வரைஇபவர்‌ 
பானி றக்க ணேசர்‌ குவா குவாகனர்‌ 
இளையோனே 
பாடன்‌ முக்ய மாது தமீழ்‌ தமீழிறை 
மாமு நிக்கு காதி லுணார்‌ வுணார்விடு 
பாசமற்ற வேத குரூ குரூபர குமரேசா 
போர்மி குத்த சூரன்‌ விடோம்‌ விடோமென 
நேரெ திர்க்க வேலை படீர்‌ படீரென 
போய றுத்த போதுகுபீர்‌ குபீரென வெகுசோரி' 
பூமி யுக்க வீசு குகா குகாதிகழ்‌ 
சோலை வெற்பின்‌ மேவு தெய்வா தெய்வானை 
தொள்‌ 
பூணி யிச்சை யாறு புயா புயாறுள பெருமாளே. 
(Do 
அகரமு மாகி யதிபனு மாகி யதிகமு மாகி அகமாகி' 
அயனென வாகி அரியென வாகி அரனெனவாகி 
அவர்மேலாம்‌ 
இகரமு மாகி யெவைகளுமாகி யினிமையுமாகி 
வருவோனே 
இருநில மீதி லெளியனும்‌ வாழ எனதுமு னோடி 
வரவேணும்‌ 
*மகபதி யாகி மருவும்வ லாரி மகிழ்களிகூரும்‌ 
வடிவோனே 
வனமுறை வேட னருளிய பூஜை மகிழ்கதிர்‌ காம. 
முடையோனே 


திருப்புகழ்‌ 12] 


செககண சேகு தகுதிமி தோதி திமியென 
ஆடும்‌ மயிலோனே 
திருமலி வான பழமுதிர்‌ சோலை மலைமிசை மேவு 
பெருமாளே. 


80 
ஆசை நாலுசது ரக்கமல முற்றினொளி 
வீசி யோடியிரு பக்கமொடு றச்செல்வளி 
ஆவல்‌ கூரமண்மு தற்சலச பொற்சபையு 
மிந்துவாகை 
ஆர மூணுபதி யிற்கொளஙி றுத்திவெளி 
யாரு சோதி நுறு பத்தினுட னெட்டுஇத 
மாகி யேழுமள விட்டருண விற்பதியின்‌ 
விந்துநாத 
ஓசை சாலுமொரு சத்தமதி கப்படிக 
மோடு கூடியொரு மித்தமுத சித்தியொடு 
மோது வேதசர சத்தியடி யுற்றதிரு ஈந்தியூடே 
ஊமை யேனையொளிர்‌ வித்துனது முத்திபெற 
மூல வாசல்வெளி விட்டுன து ரத்திலொளிர்‌ 
யோக பேதவகை யெட்டுமிதி லொட்டும்‌ வகை 
யின்றுதாராய்‌ 
வாசி வாணிகனெ ஸக்குதிரை விற்றுமகிழ்‌ 
வாத வூரனடி மைக்கொள்கிரு பைக்கடவுள்‌ 
மாழை ரூபன்முக மத்திகைவி தத்தருண 
செங்கையாளி 
வாகு பாதியுறை சத்திகவு ரிக்குதலை 
வாயின்‌ மாதுதுகிர்‌ பச்சைவடி விச்சிவையென்‌ 
மாசு சேரெழுபி றப்பையும றுத்தவுமை 
தந்தவாழ்வே 
காசி ராமெசுரம்‌ ரத்நகிரி சர்ப்பகிரி 
ஆருர்‌ வேலுர்‌ தெவுர்‌ கச்சிமது ரைப்பறியல்‌ 
காவைமுதுரருணக்கிரி திருத்தணியல்‌ செந்தில்‌ 
நாகை 
காழி வேளூர்பழ நிக்கிரிகு றுக்கைதிரு 
னர்‌ திரவ ணெய்ப்பதியீன்‌ மிக்கதிகழ்‌ 
காதல்‌ சோலைவளர்‌ வெற்பிலுறை முத்தர்புகழ்‌ 
3 தம்பிரானே. 


56 திருப்புகழ்‌ 


ஆறு திருப்பதி 
81 
ஈனமிகுத்‌ துளபிறவி யணுகாதே 
யானுமுனக்‌ கடிமையென வகையாக 
ஞான அருட்‌ டனையருளி ்‌ வினை தீர 
நகாணமகற்‌ றியகருணை புரிவாயே 
தானதவத்‌ தினின்‌ மிகுதி பெறுவோனே 
சாரதியுத்‌ தமிதுணைவ முருகோனே 
ஆனதிருப்‌ பதிகமரு ளிளையோனே 
ஆறுதிருப்‌ பதியில்வளர்‌ பெருமாளே. 


பஞ்சபூத ஸ்தலங்கள்‌ 
1. காஞ்சிபுரம்‌ (பிருதிவி) 
82 
அறிவிலாப்‌ பித்த ர௬ுன்ற னடி தொழாக்‌ கெட்ட வஞ்சர்‌ 
அசடர்பேய்க்‌ கத்தர்‌ நன்றி யறியாத 
அவலர்மேற்‌ சொற்கள்‌ கொண்டு கவிகளாக்கிப்‌ 
புகழ்ந்து 
அவரைவாழ்த்‌ தித்தி ரிந்து பொருள் தேடிச்‌ 
சிறிதுகூட்‌ டிக்கொணர்ந்து தெருவுலாத்‌ தித்தி ரிந்து 7 
தெரிவைமார்க்‌ குக்சொ ரிந்து அவமேயான்‌ 
திரியுமார்க்‌ கத்து நிந்தை யதனைமாற்‌ றிப்ப ரிந்து 
தெளியமோ க்ஷத்தை யென்று அருள்வாயே 
இறைவர்மாற்‌ றற்றசெம்பொன்‌ வடிவம்வேற் 
அப்பிரிந்து 
இடபமேற்‌ கச்சி வந்த உமையாள்‌ தன்‌ 
இருளைநீக்‌ கத்த வஞ்செய்‌ தருளநோக்‌ கிக்கு ழைந்த 
இறைவர்கேட்‌ கத்த குஞ்சொ லுடையோனே 
குறவர்கூட்‌ டத்தில்‌ வந்து கிழவனாய்ப்‌ புக்கு நின்று 
குருவியோட்‌ டித்தி ரிந்த தவமானைக்‌ 
குணமதாக்‌ கிச்சி றந்த வடிவுகாட்‌ டிப்பு ணர்ந்த 
குமரகோட்‌ டத்த மர்ந்த பெருமாளே, 


திருப்புகழ்‌ 57 
83 
அற்றைக்‌ கிரைதேடி அத்தத்‌ திலுமாசை 
பற்றித்‌ தவியாத பற்றைப்‌ பெறுவேனோ 
வெற்றிக்‌ கதிர்வேலா வெற்பைத்‌ தொளைசீலா 
கற்றுற்‌ றுணர்போதா கச்சிப்‌ பெருமாளே. 
2. திருவானைக்கா (அப்பு) 
84 
அனித்த மான வூனாளு மிருப்ப தாக வேநாசி 
யடைத்து வாயு வோடாத வகைசாதித்‌ 
தவத்தி லேகு வால்மூலி புசித்து வாடு மாயாச 
அசட்டு யோகி யாகாமல்‌ மலமாயை 
செனித்த காரி யோபாதி யொழித்து ஞான ஆசார 
சிரத்தை யாகி யான்‌ வேறெ னுடல்வேறு 
செகத்தி யாவும்‌ வேறாக நிகழ்ச்சி யாம நோதீத 
. சிவச்சொ ரூப மாயோகி யெனஆள்வாய்‌ 
தொனித்த நாத வேயூது சகஸ்ர காம கோபால 
சுதற்கு நேச மாறாத மருகோனே 
சுவர்க்க லோக மீகாம சமஸ்த லோக பூபால 
தொடுத்த நீபவேல்வீர வயலூரா 
மனித்த ராதி சோணாடு தழைக்க மேவு காவேரி 
மகப்ர வாக பானீய மலைமோதும்‌ 
மணத்த சோலை சூழ்காவை அனைத்து லோக 
மாள்வாரு 
மதித்த சாமி யேதேவர்‌ பெருமாளே. 
85 
ஓல மறைக ளறைகின்ற வொன்றது 
மேலை வெளியி லொளிரும்‌ பரஞ்சுடர்‌ 
ஓது சரியை க்ரியையும்‌ புணர்ந்தவ ரெவராலும்‌ 
ஓதவரிய துரியங்‌ கடந்தது 
போத அருவ சுருபம்‌ ப்ரபஞ்சமும்‌ 
ஊனு முயிரு முழுதுங்‌ கலந்தது சிவஞானம்‌ 


58 திருப்புகழ்‌ 


சால வுடைய தவர்கண்டு கொண்டது 
மூல நிறைவு குறைவின்‌ றி நின்றது 
சாதி குலமு மிலதன்‌ றி யன்பர்சொ னவியோமஞ்‌ 
சாரு மநுப வரமைந்த மைந்தமெய்‌ 
வீடு பரம சுகசிந்து இந்த்ரிய 
தாப சபல மறவந்து நின்கழல்‌ பெறுவேனோ. 


வால குமர குககந்த குன்றெறி 1 
வேல மயில எனவந்து கும்பிடு 
வான விபுதர்‌ பதியிந்த்ரன்‌ வெந்துயர்‌ 


களைவோனே 
வாச களப வரதுங்க மங்கல 
வீர கடக புயசிங்க சுந்தர 
வாகை புனையும்‌ ரணரங்க புங்கவ வயலூரா 


ஞால முதல்வி யிமயம்‌ பயந்தமின்‌ 
நீலி கவுரி பரைமங்கை குண்டலி 
நாளு மினிய கனியெங்க ளம்பிகை த்ரிபுராயி 
நாத:வடிவி யகிலம்‌ பரந்தவ 
ளாலி னுதர முளபைங்‌ கரும்புவெ 
ணாவ லரசு மனைவஞ்சி தந்தருள்‌ பெருமாளே. 


3. திருவருணை (தேயு) 


86, 
இருவினை யஞ்ச மலவகை மங்க 
இருள்பிணி மங்க மயிலேறி 
இனவரு என்பு மொழிய கடம்பு 
வினதக முங்கொ டளிபாடக்‌ 
கரிமுக னெம்பி முருகனெ னண்டர்‌ ்‌ 
களிமலர்‌ சிந்த அடியேன்முன்‌ 
கருணை பொழிந்து முகமு மலர்ந்து 
கடுகி ௩டங்கொ டருள்வாயே 
திரிபுர மங்க மதனுடல்‌ மங்க 
திகழ்நகை கொண்ட விடையேறிச்‌ 


சிவம்வெளி யங்க ணருள்குடி கொண்டு 
திகழ நடஞ்செய்‌ தெமையீண 


திருப்புகழ்‌ 59 


அரசி யிடங்கொள்‌ மழுவுடை யெந்தை 


அமலன்‌ மகிழ்ந்த குருகாதா 
அருணை விலங்கல்‌ மகிழ்குற மங்கை 
அமளி நலங்கொள்‌ பெருமாளே. 
87 


குமர குரங்களுங்‌ காரி ருட்பிழம்பு 
மெழுகிய அங்கமும்‌ பார்வை யிற்கொளுந்து 
தழலுமிழ்‌ கண்களுங்‌ காள மொத்த கொம்பும்‌ 
உளகதக்‌ கடமாமேல்‌: 
தனிவரு மந்தகன்‌ பாசம்‌ விட்டெறிந்து 
அடவரு மென்றுசிக்‌ தாகு லத்திருந்து 
தமரழ மைந்தருஞ்‌ சோக முற்றி ரங்க ்‌ 
மரணபக்‌ குவமாநாள்‌ 
கமல முகங்களுங்‌ கோம ளத்தி லங்கு 
௩கையு நெடுங்கணுங் காதி னிற்று லங்கு 
கனக குதம்பையுந்‌ தோடும்‌ வஜ்ர அங்க 
தமுமடற்‌ சுடர்வேலுங்‌- 
கடி.துல கெங்கணுக்‌ தாடி யிட்டு வந்த 
மயிலுமி லங்கலங்‌ கார பொற்ச தங்கை 
கழலொலி தண்டையங்‌ காலு மொக்க வந்து 
வரமெனக்‌ கருள்கூர்வாய்‌ 
இமகிரி வந்த பொன்‌ பாவை பச்சை வஞ்சி 
அகில தலம்பெறும்‌ பூவை சத்தி யம்பை 
யிளமுலை யின்செழும்‌ பால்கு டித்தி லங்கு 
மியல்நிமிர்த்‌ திடுவோனே 
இறைவ ரிறைஞ்சநின்‌ றாக மப்ர சங்க 
முரைசெய்‌ திடும்ப்ரசண்‌ டாவி சித்து நின்ற 
ரணமுக துங்கவெஞ்‌ சூரு டற்பி ளந்த 
அயிலுடைக்‌ கதிர்வேலா 
அமண ரடங்கலுங்‌ கூட லிற்றி ரண்டு 
கழுவி லுதைந்துதைக்‌ தேற விட்டு நின்ற 
வ துங்ககங்‌ கா௩ திக்கு மைந்‌ 
பட்ட! தனக்‌ கெளியோனே 


60 திருப்புகழ்‌ 


அமரர்‌ வணங்குகந்‌ தாகு றத்தி கொங்கை 
தனில்முழு குங்கடம்‌ பாமி குத்த செஞ்சொ 
லருணை நெடுந்தடங்‌ கோபு ரத்த மர்ந்த 


அறுமுகப்‌ பெருமாளே. 
88 
இருவர்‌ மயலோ அமளி விதமோ 
எனென செயலோ அணுகாத 
இருடி அயன்மா லமர ரடியா 
ரிரையு மொலிதான்‌ இவைகேளா 
'தொருவ னடியே னலறு மொழிதா 
னொருவர்‌ பரிவாய்‌ மொழிவாரோ 
உனது பததூள்‌ புவன கிரிதா 
னுனது கிருபா கரமேதோ 
பரம குருவா யணுவி லசைவாய்‌ 
பவன முதலா கியபூதப்‌ 
படையு முடையாய்‌ சகல வடிவாய்‌ 
பழைய வடிவா கியவேலா 
அரியு மயனோ டபய மெனவே 
அயிலை யிருள்மேல்‌ விடுவோனே 
அடிமை கொடுநோய்‌ பொடிகள்‌ படவே 
அருண கிரிவாழ்‌ பெருமாளே. 
89 


குமர குருபர குணதர நிசிசர 
திமிர தினகர சரவண பவகிரி 
குமரி சுதபகி ரதிசுத சுரபதி குலமானுங்‌ 
குறவர்‌ சி ட மருவிய திரள்புய 
முருக சரணென ல்‌ சி மில்‌ 
கொடிய டடம தத்‌ 
யதிமோகக்‌ 
கமரில்‌ விழவிடு மழகுடை யரிவையர்‌ 
களவி னொடுபொரு ளளவள வருளிய 
கலவி யளறிடை துவளுறும்‌ வெளிறனை 
யினிதாளக்‌ 


திருப்புகழ்‌ 67: 
ககுணை யடியரொ டருணையி லொருமிசை 
சுருதி புடைதர வருமிரு பரிபுர 
கமல மலரடி. கனவிலு நனவிலு மறவேனே 
தமர மிகுதிரை யெறிவளை கடல்குடல்‌ 
மறுகி யலைபட விடநதி யுமிழ்வன 
சமுக முககண பணபணி பதிநெடு வடமாகச்‌ 
சகல வுலகமு நிலைபெற நிறுவிய 
கனக கிரிதிரி தரவெகு கரமலர்‌ 
தளர வினியதொ ரமுதினை யொருதனி 
கடையாஙின்‌ 
அமரர்‌ பசிகெட. வுதவிய க்ருபைமுகில்‌ 
அகில புவனமு மளவிடு குறியவன்‌ 
அளவு நெடியவ னளவிட அரியவன்‌ மருகோனே 
அரவு புனைதரு புகிதரும்‌ வழிபட 
மழலை மொழிகொடு தெளிதர வொளிதிகழ்‌ 
அறிவையறிவது பொருளென அருளிய 


பெருமாளே... 
4. திருக்காளத்தி (வாயு) 
90 
சிரத்தா னத்திற்‌ பணியாதே. 
செகத்தோர்‌ பற்றைக்‌ குறியாதே 
வருத்தா மற்றொப்‌ பிலதான 
மலர்த்தாள்‌ வைத்தெத்‌ தெனையாள்வாய்‌ 
நிருத்தா கர்த்தத்‌ துவநேசா 
நினைத்தார்‌ சித்தத்‌ துறைவோனே 
திருத்தாள்‌ முத்தர்க்‌ கருள்வோனே 
திருக்கா ளத்திப்‌ பெருமாளே. 
5. சிதம்பரம்‌ (ஆகாயம்‌) 
91 
சுடரனைய திருமேனி யுடையழகு முதுஞான 
சொருபகிரி யிடமேவு முகமாறும்‌ 


சுரர்தெரிய லளிபாட மழலைகதி ௩றைபாய 
துகிரிதழின்‌ மொழிவேத மணம்வீச 


62 திருப்புகழ்‌ 


.அடர்பவள வொளிபாய அரியபரி புரமாட 
அயில்கரமொ டெழில்தோகை மயிலேறி 
அடியனிரு வினைகீறு பட அமர ரிதுபூரை 
அதிசயமெ னருள்பாட லரவேணும்‌ 
விடைபரவி அயன்மாலொ டமரர்முனி கணமோட 
மிடறடைய விடம்வாரி யருள்காதன்‌ 
மினலனைய இடைமாது இடமருவு குருநாதன்‌ 
மிகமகிழ அநுபூதி யருள்வோனே 
(இடர்கலிகள்‌ பிணியோட எனையுமருள்‌ குறமாதி 
ணிணையிளரிர்‌ முலைமார்பி னணைமார்பா 
இனியமுது புலியாத னுடனரவு சதகோடி. 
யிருடியர்கள்‌ புகழ்ஞான பெருமாளே. 
92 
-.அவகுண விரகனை வேதாள ரூபனை 
அசடனை மசடனை ஆசார ஈனனை 
அகதியை மறவனை ஆதாளி வாயனை > 
அஞ்சுபூதம்‌ 
அடைசிய சவடனை மோடாதி மோடனை 
அழிகரு வழிவரு வீணாதி வீணனை 
அழுகலை யவிசலை ஆறான வூணனை அன்பிலாத 
கவடனை விகடனை நானா விகாரனை 
வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய 
கலியனை அலியனை ஆதேச வாழ்வனை 
வெம்பிவீழுங்‌ 
களியனை யறிவுரை பேணாத மாநுட 
கசனியை யசனியை மாபாத னாகிய 
கதியிலி தனையடி நாயேனை லாளுவ 
தெந்தநாளோ. 
மவுலியி லழகிய பாதாள லோகனு 
மரகத முழுகிய காகோத ராஜனு 
மநுநெறி யுடன்வளர்‌ சோணாடர்‌ கோனுட . 
னும்பர்சேரும்‌ 
மகபதி புகழ்புலி யூர்வாழு நாயகர்‌ 
மடமயில்‌ மகிழ்வுற வானாடர்‌ கோவென 
மலைமக ளுமைதரு வாழ்வே மனோகர 
மன்றுளாடும்‌ 


திருப்புகழ்‌ 68 


அிவரிவ ஹரஹர தேவா ௩மோ௩ம 
தெரிசன பரகதி யானாய்‌ நமோநம 
திசையினு மிசையினும்‌ வாழ்வே நமோநம 
செஞ்சொல்சேருக்‌ 
திருதரு கலவி மணாளா நமோநம 
திரிபுர மெரிசெய்த கோவே நமோநம 
ஜெயஜெய ஹரஹர தேவா சுராதிபர்‌ 


தம்பிரானே. 
93 
எழுகடல்‌ மணலை அளவிடி னதிக 
மெனதிடர்‌ பிறவி அவதாரம்‌ 
இனியுன தபய மென துயி ௬டலு 
மினியுடல்‌ விடுக முடியாது 
கழுகொடு நரியு மெரிபுவி மறலி 
கமலனு மிகவு மயர்வானார்‌ 
கடனுன தபய மடிமையு னடிமை 
கடுகியு னடிகள்‌ தருவாயே 
விழுதிக ழழகி மரகத வடிவி 
விமலிமு னருளு முருகோனே 
விரிதல மெரிய குலகிரி நெரிய 
விசைபெறு மயிலில்‌ வருவோனே 
எழுகடல்‌ குமுற அவுணர்க ளுயிரை 
யிரைகொளும்‌ அயிலை யுடையோனே 
இமையவர்‌ முஙிவர்‌ பரவிய புலியு 
ரினில்௩ட மருவு பெருமாளே. 
94 
காவி யு௫த்துந்‌ தாழ்சடை வைத்துங்‌ 
காடுகள்‌ புக்குக்‌ தடுமாறிக்‌ 


காய்கனி துய்த்துங்‌ காயமொ றுத்துங்‌ 
காசினி முற்றுந்‌ திரியாதே 


64 திருப்புகழ்‌ 
சீவ னொடுக்கம்‌ பூத வொடுக்கந்‌ 


தேற வுதிக்கும்‌ தடப்‌ தத்‌ 
தீப விளக்கங்‌ காண எனக்குன்‌ 
சீதன பத்மந்‌ தருவாயே 
பாவ நிறத்தின்‌ தாருக வர்க்கம்‌ 
பாழ்பட வுக்ரந்‌ தருவீரா 
பாணிகள்‌ கொட்டும்‌ பேய்கள்‌ பிதற்றும்‌ 
பாடலை மெச்சுங்‌ கதிர்வேலா 
தூவிகள்‌ நிற்குஞ்‌ சாலி வளைக்குஞ்‌ 
சோலை சிறக்கும்‌ புலியூரா 
சூரர்‌ மிகக்கொண்‌ டாட ௩டிக்குக்‌ 
தோகை நடத்தும்‌ பெருமாளே. 
95 


கட்டி முண்டகர பாலி யங்கிதனை 
முட்டி யண்டமொடு தாவி விந்‌ துவொலி ்‌ 
கத்த மந்திரவ தான வெண்புரவி மிசையேறிக்‌ 
கற்ப கந்தெருவில்‌ வீதி கொண்டுசுடர்‌ 
பட்டி மண்டபமு டாடி யிந்துவொடு 
கட்டி விந்துபிச காமல்‌ வெண்பொடிகொ ்‌ 
டசையாமல: 
சுட்டு வெம்புரநி றாக விஞ்சைகொடு 
தத்து வங்கள்விழ சாடி யெண்குணவர்‌ 
சொர்க்கம்‌ வந்துகையு ளாக எந்தைபத 
முறமேவித்‌. 
துக்கம்‌ வெந்துவிழ ஞான முண்டுகுடில்‌ 
வச்சி ரங்களென மேனி தங்கமு 
சுத்த கம்புகுத வேத விந்தையொடு புகழ்வேனோ. 
எட்டி. ரண்டுமறி யாத என்செவியி 
லெட்டி. ரண்டுமிது வாமி லிங்கமென 
எட்டி ரண்டும்வெளி யாமொ ழிந்தகுரு 
முருகோனே 
எட்டி ரண்டுதிசை யோட செங்குருதி ்‌ 
மெட்டி. ரண்டுமுரு வாகி வஞ்சகர்மெ 
லெட்டி ரண்டுதிசை யோர்கள்‌ பொன்றஅயில்‌ 
விடுவோனே 


திருப்புகழ்‌ 65' 


செட்டி யென்றுசிவ காமி தன்பதியில்‌ 

கட்டு செங்கைவளை கூறு மெந்தையிட 

சித்த முங்குளிர காதி வண்பொருளை 
நவில்வோனே 

செட்டி யென்றுவன மேவி யின்பரச 
சத்தி யின்செயலி னாளை யன்புருக 
தெட்டி வந்துபுலி யூரின்‌ மன்றுள்வளர்‌ 
பெருமாளே. 
96 


குகனெ குருபர னேயென நெஞ்சிற்‌ 
புகழ அருள்கொடு நாவினி லின்பக்‌ 
குமுளி சிவவமு தூறுக வுந்திப்‌ பசியாறிக்‌ 
கொடிய இருவினை மூலமும்‌ வஞ்சக்‌ 
கலிகள்‌ பிணியிவை வேரொடு சிந்திக்‌ 
குலைய ௩மசிவ யோமென கொஞ்சிக்‌ களிகூரப்‌ 
பகலு மிரவுமி லாவெளி யின்புக்‌ 
குறுகி யிணையிலி நாடக செம்பொற்‌ 
பரம கதியிது வாமென சிந்தித்‌ தழகாகப்‌ 
பவள மனதிரு மேனியு டன்பொற்‌ 
சரண அடியவ ரார்மன வம்பொற் 
றருண சரண்மயி லேறியு னம்பொற் 
கழல்தாராய்‌ 
தகுட தகுதகு தாதக தந்தத்‌ 
திகுட திகுதிகு தீதக தொந்தத்‌ 3 ப 
தடுடு டுடுடுடு டாடக டிங்குட்‌ டியல்தாளம்‌ 
தபலை திமிலைகள்‌ பூரிகை பம்பைக்‌ 
கரடி. தமருகம்‌ வீணைகள்‌ பொங்கத்‌ 
தடிய ழனவுக மாருத சண்டச்‌ சமரேறிக்‌ 
ககன மறைபட ஆடிய செம்புட்‌ 
பசிகள்‌ தணிவுற சூரர்கள்‌ மங்கக்‌ 
கடல்க ளெறிபட நாகமு மஞ்சத்‌ தொடும்வேலா 
கயிலை மலைதனி லாடிய தந்தைக்‌ 
குருக மனமுன நாடியெ கொஞ்சிக்‌ 
கனக சபைதனில்‌ மேவிய கந்தப்‌ பெருமாளே. 


1653—5 


66 திருப்புகழ்‌ 


காசி 

97 
வேழ முண்ட விளாகனி யதுபோல 
மேனி கொண்டு வியாபக மயலூறி 
நாளு மிண்டர்கள்‌ போல்மிக அயர்வாகி 
நானு நைந்து விடாதருள்‌ புரிவாயே 
மாள அன்றம ணீசர்கள்‌ கழுவேற 
வாதில்‌ வென்ற சிகாமணி மயில்வீரா 
காள கண்ட னுமாபதி தருபாலா 
காசி கங்கையில்‌ மேவிய பெருமாளே. 

அவிநாசி 
98 


மனத்தி ரைந்தெழு மீளையு மேலிட 
கறுத்த குஞ்சியு மேகரை யாயிட்‌ 
மலர்க்க ணண்டிரு ளாகியு மேடை தடுமாறி 
வருத்த முந்தர தாய்மனை யாள்மக 
வெறுத்தி டங்கிளை யோருடன்‌ யாவரும்‌ 
வசைக்கு றுஞ்சொலி னால்மிக வேதின ௩கையாட 


எனைக்க டந்திடு பாசமு மேகொடு 
சினத்து வந்தெதிர்‌ சலமு மேகையி 
லெடுத்தெ றிந்தழல்‌ வாய்விட வேபய 
முறவேதான்‌ 
இழுக்க வந்திடு தூ தர்க ளானவர்‌ 
பிடிக்கு முன்புன தாள்மல ராகிய 
இணைப்ப தந்தர வேமயில்‌ மீதினில்‌ வரவேணும்‌ 
கனத்த செந்தமி ழால்நினை யேதின 
நினைக்க வுந்தரு வாயுன தாரருள்‌ 
கருத்தி ருந்துறை வாயென தாருயிர்‌ துணையாகக்‌ 
கடற்ச லந்தனி லேயொளி சூரனை 
யுடற்ப குந்திரு கூறென வேயது 
கதித்தெ முந்தொரு சேவலு மாமயில்‌ 
விடும்வேலா 


திருப்புகழ்‌ 67 


அனத்த னுங்கம லாலய மீதுறை 

திருக்க லந்திடு மாலடி. நேடிய 

அரற்க ரும்பொருள்‌ தானுரை கூறிய குமரேசா 

அறத்தை யுந்தரு வோர்கன பூசுரர்‌ 
 நினைத்தி னந்தொழு வாரம ராய்புரி 
யருட்செ றிந்தவி காசியுள்‌ மேவிய பெருமாளே. 
99 

இறவாமற் பிறவாமல்‌ எனையாள்சற்‌ குருவாகிப்‌ 
யிறவாகித்‌ திரமான பெருவாழ்வைத்‌ தருவாயே 
குறமாதைப்‌ புணர்வோனே குகனேசொற்‌ குமரேசா 
அறநாலைப்‌ புகல்வோனே அவிநாசிப்‌ பெருமாளே. 


திருமயிலை 
100 
கடியவேக மாறாத விரத௲த ராபாதர்‌ 
கலகமேசெய்‌ பாழ்மூடர்‌ வினைவேடர்‌ 
கபடவீன ராகாத இயல்புநாடி. யேநீடு 
கனவிகார மேபேசி நெறிபேணோக்‌ 
கொடியனேது மோராது விரகசால மேமூடு 
குடிலின்மேவி யேநாளு மடியாதே 
குலவுதோகை மீதாறு முகமும்வேலு மீராறு 
குவளைவாகும்‌ நேர்காண வருவாயே 
யடியினோடு மாமேரு அதிரவீசி யேசேட 
்‌ பணமுமாட வேநீடு வரைசாடிப்‌ 
பரவையாழி நீர்மோத நிரு தர்மாள வானாடு 
பதியதாக வேலேவு மயில்வீரா 
வடிவுலாவி யாகாச மிளிர்பலாவி னீள்சோலை 
வனசவாவி பூவோடை வயலோடே 


மணிசெய்மாட மாமேடை சிகரமோடு வாகான 
மயிலைமேவி வாழ்தேவர்‌ பெருமாளே. 


68 திருப்புகழ்‌ 


திருவிடைமருதூர்‌ 
101 
அறுகுநுனி பனியனைய சிறியதுளி பெரியதொரு 
ஆக மாகியோர்‌ பால ரூபமாய்‌ 
அருமதலை குதலைமொழி தனிலுருகி யவருடைய 
ஆயி தாதையார்‌ மாய மோகமாய்‌ 
அருமையினி லருமையிட மொளுமொளென 
் வுடல்வளர 
ஆளுமேளமாய்‌ வால ரூபமாய்‌ ்‌ 
அவரொரு பெரியோராய்‌: 
அழகுபெறு நடையடைய கிறுதுபடு மொழிபழகி 
ஆவி யாயவோர்‌ தேவி மாருமாய்‌ 
விழுசுவரை யரிவையர்கள்‌ படுகுழியை நிலைமையென 
வீடு வாசலாய்‌ மாடகூடமாய்‌ 
அணுவளவு தவிடுமிக பிதிரவிட மனமிறுகி 
ஆசை யாளராய்‌ ஊசி வாசியாய்‌ 
அவியுறு சுடர்போலே: 
வெறுமிடிய னொருதவசி யமுதுபடை யெனுமளவில்‌ 
மேலை வீடுகேள்‌ கீழை வீடுகேள்‌ 
திடுதிடென நுழைவதன்முன்‌ எதிர்முடுகி 
யவர்களொடு: 
சீறி ஞாளிபோல்‌ ஏறி வீழ்வதாய்‌ 
விரகினொடு வருபொருள்கள்‌ சுவறியிட 
மொழியுமொரு. 
வீணி யார்சொலே மேல தாயிடா 
விதிதனை நினையாதே, 
மினுகுமினு கெனுமுடல மறமுறுகி நெகிழ்வுறவும்‌ 
வீணர்‌ சேவையே பூணு பாவியாய்‌ 
மறுமையுள தெனுமவரை விடும்விழலை யதனின்வரு. 
வார்கள்‌ போகுவார்‌ காணு மோஎனா 
விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடென 
மேள மேசொலாய்‌ ஆளி வாயராய்‌ 
மிடையுற வருநாளில்‌: 


திருப்புகழ்‌ 69 


வறுமைகளு முடுகிவர வுறுபொருளு நழுவசில 
வாத மூதுகா மாலை சோகைநோய்‌ 
பெருவயிறு வயிறுவலி படுவன்வர இருவிழிகள்‌ 
பீளை சாறிடா ஈளை மேலிடா 
வழவழென உமிழுமது கொழகொழென ஒழுகிவிழ 
வாடி க்‌ நாடி. பேதமாய்‌ 
மனையவள்‌ மன ம்வேறாய்‌ 


மறுகமனை யுறுமவர்கள்‌ கணுகு௩ணு கெனுமளவில்‌ 
மாதர்‌ சீயெனா வாலர்‌ சீயெனா 
கனவுதனி லிரதமொடு குதிரைவர கெடிய௬டு 
காடு வாவெனா வீடு போவெனா 
வலதழிய விரகழிய வுரைகுழறி விழிசொருகி 
வாயு மேலிடா ஆவி போகுநாள்‌ 
மனிதர்கள்பலபேச 
இறுதியதொ டறுதியென உறவின்முறை கதறியழ 
ஏழை மாதராள்‌ மோதி மேல்விழா 
எனதுடைமை யெனடிதமை வ சிறிதுமற 
ஈமொ லேலெனா வாயை ஆவெனா 
இடுகுபறை சிறுபறைகள்‌ திமிலையொடு தவிலறைய 
ஈம தேசமே பேய்கள்‌ சூழ்வதாய்‌ 
எரிதனி லிடும்வாழ்வே 
இணையடிகள்‌ பரவுமுன தடியவர்கள்‌ பெறுவதுவும்‌ 
ஏசி டார்களோ பாச நாசனே 
இருவினைமு மலமுமற இ றவியொடு பிறவியற 
ஏகபோகமாய்‌ நீயு நானுமாய்‌ 
இறுகும்வகை பரமசுக மதனையரு ளிடைமருதில்‌ 
ஏக நாயகா லோக நாயகா இமையவர்‌ 
பெருமாளே. 


கும்பகோணம்‌ 
102 


கரியகுழல்‌ சரியமுகம்‌ வேர்வாட வாசமுறு 
களபமுலை புளகமெழ நேரான வேல்விழிகள்‌ 
கயல்பொருது செயலதென நீள்பூச லாட௩ல , 
கனிவாயின்‌ 


70 திருப்புகழ்‌ 


கமழ்குமுத அதரவிதழ்‌ தேனூறல்‌ பாயமிகு 
கடலமுத முதவியிரு தோள்‌ மாலை தாழவளை 
கலகலென மொழிபதற மாமோக காதலது 
கரைகாணா. 
தெரியணுகு மெழுகுபத மாய்மேவி மேவியிணை 
யிருவருட லொருவரென நாணாது பாயல்மிசை 
யிளமகளிர்‌ கலவிதனி லேமூழ்கி யாழுகினு 
மிமையாதே. 
இரவினிடை துயிலுகினும்‌ யாரோடு பேசுகினும்‌ 
இளமையுமு னழகுபுனை யீராறு தோள்கிரையும்‌: 
இருபதமு மறுமுகமும்‌ யானோத ஞானமதை 
யருள்வாமே . 
உரியதவ நெறியில்நம நாராய ணாயவென 
ஒருமதலை மொழியளவி லோராத கோபமுட 
னுனதிறைவ னெதனிலுள னோதாய டாவெனுமு. 
னுறுதூணில்‌ 
உரமுடைய அரிவடிவ தாய்மோதி வீழவிர 
லுகிர்புதைய இரணியனை மார்பீறி வாகைபுனை 
உவண பதி நெடியவனும்‌ வேதாவும்‌ 
நான்மறையும்‌ உயர்வாக. 
வரியளிக ளிசைமுரல வாகான தோகையிள 
மயிலிடையில்‌ ௩டனமிட ஆகாச மூடுருவ 
வளர்கமுகின்‌ விரிகுலைகள்‌ பூணார மாகியிட 
மதில்சூமும்‌ 
மருதரசர்‌ படைவிடுதி வீடாக நாடிமிக 
மழவிடையின்‌ மிசையிவரு சோமீசர்‌ 
கோயில்‌ தனில்‌ 
மகிழ்வுபெற வுறைமுருக னேபேணு வானவர்கள்‌ 
பெருமாளே... 


திருவீழிமிழலை 
103 


எருவாய்‌ கருவாய்‌ தனிலே யுருவா 
யிதுவே பயிராய்‌ விளைவாகி! 
இவர்போ யவரா யவர்போ யிவரா 
யிதுவே தொடர்பாய்‌ வெறிபோல: 


திருப்புகழ்‌ 71 


ஒருதா யிருதாய்‌ பலகோ டியதா ப்‌ 
யுடனே யவமா யழியாதே 


ஒருகால்‌ முருகா பரமா குமரா 
உயிர்கா வெனவோ தருள் தாராய்‌ 
மூருகா வெனவோர்‌ தரமோ தடியார்‌ 
முடிமே லிணைதா ளருள்வோனே 
முநிவோ ரமரோர்‌ முறையோ வெனவே 
முதுக ருரமேல்‌ விடும்வேலா 
திருமால்‌ பிரமா அறியா தவர்சீர்‌ 
சிறுவா திருமால்‌ மருகோனே 
செழுமா மதில்சே ரழகார்‌ பொழில்கம்‌ ்‌ 
திருவீ ழியில்வாழ்‌ பெருமாளே. 
தேவனூர்‌ 
104 


காணொ ணாதது உருவோ டருவது 
பேசொ ணாதது உரையே தருவது 
காணு நான்மறை முடிவாய்‌ நிறைவது 
பஞ்சபூதக்‌ 
காய பாசம தனிலே யுறைவது 
மாய மாயுட லறியா வகையது ‘ 
காய மானவ ரெதிரே யவரென வந்‌ துபேசிப்‌ 
பேணொ ணாதது வெளியே யொளியது 
மாய னாரய னறியா வகையது 
பேத பேதமொ டுலகாய்‌ வளர்வது விந்துநாதப்‌ 
பேரு மாய்கலை யறிவாய்‌ துரியவ 
தீத மானது வினையேன்‌ முடி.தவ 
பேறு மாயருள்‌ நிறைவாய்‌ விளைவது ஒன்‌ றுநீயே 
வீணொ ணாதென அமையா தசுரரை 
நூறி யேயுயிர்‌ ஈமனீ கொளுவென 
வேல்க டாவிய கரனே யுமைமுலையுண்டகோவே 
வேத நான்முக மறையோ ஸஊொடும்விளை 
யாடி யேகுடு மியிலே கரமொடு 
வீற மோதின மறவா குறவர்கு றிஞ்சியூடே 


72 திருப்புகழ்‌ 
சேணொ ணாயிடு மிதண்மே லரிவையை 
மேவி யேமயல்‌ கொளலீ லைகள்செய்து 
சேர நாடிய திருடா அருடரு கந்தவேளே 
சேரொ ணாவகை வெளியே திரியுமெய்ஞ்‌ 
ஞான யோகிக ளுளமே யுறைதரு 
தேவ னூர்வரு குமரா வமரர்கள்‌ தம்பிரானே. 


உத்தரமேரூர்‌ 
105 
சுருதி மறைக ளிருநாலு திசையி லதிபர்‌ முனிவோர்கள்‌ 
துகளி லிருடி யெழுபேர்கள்‌ சுடர்மூவர்‌ 


சொலவில்‌ முடிவில்‌ முகியாத பகுதி புருடர்‌ ஈவநாதர்‌ 
தொலைவி லுடுவி னுலகோர்கள்‌ மறையோர்கள்‌ 
அரிய சமய மொருகோடி அமரர்‌ சரணர்‌ சதகோடி 
அரியு மயனு மொருகோடி யிவர்கூடி 
அறிய அறிய அறியாத அடிக ளறிய அடியேனும்‌ 
அறிவு ளறியு மறிவூற அருள்வாயே 
வரைகள்‌ தவிடு பொடியாக நிருதர்‌ பதியும்‌ அழிவாக 
மகர சலதி அளறாக முதுசூரும்‌ 
மடிய அலகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக 
மவுலி சிதறி இரைதேடி வருநாய்கள்‌ 
௩ரிகள்‌ கொடிகள்‌ பசியாற உதிர நதிக ளலைமோத 
நமனும்‌ வெருவி யடிபேண மயிலேறி 
நளின வுபய கரவேலை முடுகு முருக வடமேரு 
நகரி யுறையு மிமையோர்கள்‌ பெருமாளே - 
106 
தோலெலும்பு சீநரம்பு பீளை துன்று கோழைபொங்கு 
சோரிபிண்ட மாயுருண்டு வடிவான 
தூலபங்க காயம்வம்பி லேசுமந்து நான்மெலிந்து 
சோருமிந்த நோயகன்று துயராற 


திருப்புகழ்‌ T3 


ஆலமுண்ட கோனகண்ட லோகமுண்ட மால்விரிஞ்ச 


னாரணங்க ளாகமங்கள்‌ புகழ்தாளும்‌ 
ஆனனங்கள்‌ மூவிரண்டு மாறிரண்டு தோளுமங்கை 
யாடல்வென்றி வேலுமென்று நினைவேனோ 
வாலசந்த்ர சூடிசந்த வேதமந்த்ர ரூபியம்பை 
வாணிபஞ்ச பாணிதந்த முருகோனே 
மாயையைந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைக்து 
வாழ்பெருஞ்‌ சராசரங்க ளுறைவோனே 
(வேலையன்பு கூரவந்த ஏகதந்த யானைகண்டு 
வேடர்மங்கை யோடியஞ்ச அணைவோனே 
வீரமங்கை வாரிமங்கை பாரின்மங்கை மேவுகின்ற 
மேருமங்கை யாளவந்த பெருமாளே. 
வயலூர்‌ 
107 
திருவுரூப நேராக அழகதான மாமாய 
- திமிர மோக மானார்கள்‌ கலைமூடுஞ்‌ 
சிகரியூடு தேமாலை யடவியூடு போயாவி 
செருகுமால னாசார வினையேனைக்‌ 
கருவிழாது சீரோதி யடிமைபூண லாமாறு 
கனவிலாள்சு வாமீநின்‌ மயில்வாழ்வுங்‌ 
கருணைவாரி கூரேக முகமும்வீர மாறாத 
கழலுநீப வேல்வாகு மறவேனே 
சருவதேவ தேவாதி ௩மசிவாய நாமாதி 
சயிலநாரி பாகாதி புதல்வோனே 
சதமகீவல்‌ போர்மேவு குலிசபாணி மால்யானை 
சகசமான சாரீசெ யிளையோனே 
மருவுலோக மீரேழு மளவிடாவொ ணாவான 
வரையில்வீசு தாள்மாயன்‌ மருகோனே 


மநுநியாய சோணாடு தலைமையாக வேமேலை 
வயலிமீது வாழ்தேவர்‌ பெருமாளே. 


74 திருப்புகழ்‌ 


108 
என்னால்‌ பிறக்கவும்‌ என்னா லிறக்கவும்‌ 
என்னால்‌ துதிக்கவுங்‌ கண்களாலே 
என்னா லழைக்கவும்‌ என்னால்‌ நடக்கவும்‌ 
என்னா லிருக்கவும்‌ பெண்டிர்வீடு 
என்னால்‌ சுகிக்கவும்‌ என்னால்‌ முசிக்கவும்‌ 
என்னால்‌ சலிக்கவும்‌ தொந்தகோயை 
என்னா லெரிக்கவும்‌ என்னால்‌ நினைக்கவும்‌ 
என்னால்‌ தரிக்கவும்‌. இங்குநானார்‌ 
கன்னா ருரித்தஎன்‌ மன்னா எனக்குநல்‌ 
கர்ணா மிர்தப்பதம்‌ தந்தகோவே 
கல்லார்‌ மனத்துட னில்லா மனத்தவ 
கண்ணா டியிற்றடங்‌ கண்டவேலா 
மன்னான தக்கனை முன்னாள்‌ முடித்தலை 
வன்வா ளியிற்கொளுக் தங்கரூபன்‌ 
மன்னா குறத்தியின்‌ மன்னா வயற்பதி 
மன்னா முவர்க்கொரு தம்பிரானே, 
திருவிடைக்கழி 
109 
பகரு முத்தமிழ்ப்‌ பொருளு மெய்த்தவப்‌ 
பயனு மெப்படிப்‌ பலவாழ்வும்‌ 
பழைய முத்தியிற்‌ பதமு ௩ட்புறப்‌ 
பரவு கற்பகத்‌ தருவாழ்வும்‌ 
புகரில்‌ புத்தியுற்‌ றரசு பெற்றுறப்‌ 
பொலியும்‌ அற்புதப்‌ பெருவாழ்வும்‌ 
புலன கற்றிடப்‌ பலவி தத்தினைப்‌ 
புகழ்ப லத்தினை த்‌ தரவேணும்‌: 
தகரி லற்றகைத்‌ தலம்வி டப்பிணைச்‌ 
சரவ ணத்தினிற்‌ பயில்வோனே 


தனிவ னத்தினிற்‌ புனம றத்தியைத்‌ 
தழுவு பொற்புயத்‌ திருமார்பா 


திருப்புகழ்‌ 75 
சிகர வெற்பினைப்‌ பகிரும்‌ வித்தகத்‌ 


திறல யிற்சுடர்க்‌ குமரேசா 
செழும லர்ப்பொழிற்‌ குரவ முற்றபொற் 
றிருவி டைக்கழிப்‌ பெருமாளே... 
இராமேச்சுரம்‌ 
110 


வாலவய தாகியழ காகிமத னாகிபணி 
வாணிபமொ டாடிமரு ளாடிவிளை யாடிவிழல்‌ 
வாழ்வுசத மாகிவலு வாகிமட கூடமொடு 
பொருள்தேடி 
வாசபுழு கோடுமல ரோடுமன மாகிமகிழ்‌ 
வாசனைக ளாதியிட லாகிமய லாகிவிலை 
மாதர்களை மேவியவ ராசைதனி லேசுழல 
சிலகாள்போய்த்‌. 
தோல்திரைக ளாகிஈரை யாகிகுரு டாகியிரு 
கால்கள்தடு மாறிசெவி மாறிபசு பாசபதி 
சூழ்கதிகள்‌ மாறிசுக மாறிதடி யோடுதிரி 


யுறுநாளிற்‌. 
சூலைசொறி யீளைவலி வாதமொடு நீரிழிவு 


சோகைகள மாலைசுர மோடுபிணி தூறிருமல்‌ 
சூழலுற மூலகசு மாலமென நாறியுட லழிவேனோ. 
நாலுமுக னாதியரி யோமென ௮ தாரமுறை 
யாதபிர மாவைவிழ மோதிபொரு ளோதுகென 
நாலுசிர மோடுசிகை ளிபட தாளமிடு 
is மிளையோனே 
நாறிதழி வேணிசிவ ரூபகலி யாணிமுத 
லீணமக வானைமகிழ்‌ தோழவன மீதுசெறி 
ஞானகுற மாதைதினை காவில்மண மேவுபுகழ்‌ 
மயில்வீரா 
ஓலமிடு தாடகைசு வாகுவள ரேழுமரம்‌ 
வாலியொடு நீலிபக னோடொருவி ராதனெழு 
மோதகட லோடுவிறல்‌ ராவணகு ழாமமரில்‌ 
பொடியாக. 


76 திருப்புகழ்‌ 


ஓகைதழல்‌ வாளிவிடு மூரிதனு நேமிவளை 
பாணிதிரு மார்பனரி கேசன்மரு காஎனவெ 
யோதமறை ராமெசுர மேவுகும ராவமரர்‌ 


பெருமாளே. 
எழுகரைநாடு 
111 
விரகற நோக்கியு முருகியும்‌ வாழ்த்தியும்‌ 
விழிபுனல்‌ தேக்கிட அன்புமேன்மேல்‌ 
மிகவுமி ராப்பகல்‌ பிறிதுப ராக்கற 
விழைவுகு ராப்புனை யுங்குமார 
.முருகச டாக்ஷர சரவண கார்த்திகை 
முலைநுகர்‌ பார்த்திப என்றுபாடி. 
மொழிகுழ றாத்தொழு தழுதழு தாட்பட 
முழுதும லாப்பொருள்‌ தந்திடாயோ 
பரகதி காட்டிய விரகசி லோச்சய 
பரமப ராக்ரம சம்பராரி 
படவிழி யாற்பொரு பசுபதி போற்றிய 
பகவதி பார்ப்பதி தந்தவாழ்வே 
இரைகடல்‌ தீப்பட நிசிசரர்‌ கூப்பிட 
எழுகிரி யார்ப்பெழ ்‌ வென்றவேலா 
இமையவர்‌ நாட்டினில்‌ நிறைகுடி யேற்றிய 
எழுகரை நாட்டவர்‌ தம்பிரானே. 
விரிஞ்சிபுரம்‌ 
112 
மருவு மஞ்சு பூத முரிமை வந்தி டாது 
மலமி தென்று போட அறியாது 
மயல்கொ ளிந்த வாழ்வு அமையு மெந்த நாளும்‌ 
வகையில்‌ வந்‌ திராத அடியேனும்‌ 


உருகி யன்பினோடு உனைஙி னைந்து நாளும்‌ 
உலக மென்று பேச அறியாத 
உருவ மொன்றி லாத பருவம்‌ வந்து சேர 
உபய துங்க பாத மருள்வாயே 


திருப்புகழ்‌ 77 
அரிவி ரிஞ்சர்‌ தேட அரிய தம்பி ரானும்‌ 


அடி பணிந்து பேசி கடையூடே 
அருளு கென்ற போது பொருளி தென்று காண 

அருளு மைந்த ஆதி குருநாதா 

திரியு மும்பர்‌ நீடு கிரிபிளந்து சூரர்‌ 

செருவ டங்க வேலை விடுவோனே 
செயல மைந்த வேத தொனிமு ழங்கு வீதி 

திருவி ரிஞ்சை மேவு பெருமாளே. 

மதுரை 


113 


அலகில வுணரைக்‌ கொன்ற தோளென 
மலைதொளை யுருவச்‌ சென்ற வேலென 
அழகிய கனகத்‌ தண்டை சூழ்வன புண்டரீக. 
அடியென முடியிற்‌ கொண்ட கூதள 
மெனவன சரியைக்‌ கொண்ட மார்பென 
அறுமுக மெனநெக்‌ கென்பெ லாமுரு 
கன்புறாதோ- 
கலகல கலெனக்‌ கண்ட பேரொடு 
சிலுகிடு சமயப்‌ பங்க வாதிகள்‌ 
கதறிய வெகுசொற்‌ பங்க மாகிய பொங்களாவுங்‌ 
கலைகளு மொழியப்‌ பஞ்ச பூதமு 
மொழியுற மொழியிற்‌ றுஞ்சு ரதன 
கரணமு மொழியத்‌ தந்த ஞானமி ருந்தவாறென்‌ 
இலகுக டலைகற்‌ கண்டு தேனொடு 
மிரதமு றுதினைப்‌ பிண்டி. பாகுடன்‌ 
இனிமையி ஸனுகருற்‌ றெம்பி ரானொரு 
்‌ கொம்பினாலே. 
எழுதென மொழியப்‌ பண்டு பாரதம்‌ 
5 டத்‌ நவ செம்பொன்‌ மேருவில்‌ 
எழுதிய பவளக்‌ குன்று தாதையை யன்றுசழ 
வலம்வரு மளவிற்‌ சண்ட மாருத 
விசையினும்‌ விசையுற்‌ றெண்டி சாமுக 
மகிதல மடையக்‌ கண்டு மாசுண முண்டுலாவு: 


78 திருப்புகழ்‌ 


மரகத கலபச்‌ செம்புள்‌ வாகன 
மிசை வருமுருகச்‌ சிம்பு ளேயென 
மதுரையில்‌ வழிபட்‌ டும்ப ரார்தொழு 


கும்பிரானே. 
114 
பரவு நெடுங்கதி ருலகில்‌ விரும்பிய 
பவனி வரும்படி யதனாலே 
பகர வளங்களு நிகர விளங்கிய 
இருளை விடிந்தது நிலவாலே 
-வரையினி லெங்கணு முலவி நிறைந்தது 
வரிசை தரும்பத மதுபாடி. 
வளமொடு செந்தமி முரைசெய அன்பரு 
மகிழ வரங்களு மருள்வாயே 
அரஹர சுந்தர அறுமுக என்றுனி 
அடியர்‌ பணிந்திட மகிழ்வோனே 
அசலநெ டுங்கொடி அமையுமை தன்சுத 
குறமக ளிங்கித மணவாளா 
-கருதரு திண்புய சரவண குங்கும 
களபம ணிந்திடு மணிமார்பா 
கனக மிகும்பதி மதுரை வளம்பதி 
யதனில்‌ வளர்ந்தருள்‌ பெருமாளே. 
115 


பழிப்பர்‌ வாழ்த்‌ துவர்‌ சிலசில பெயர்தமை! 
ஒருத்தர்‌ வாய்ச்சுரு ளொருவர்கை யுதவுவர்‌ 
பணத்தை நோக்குவர்‌ பிணமது தழுவுவர்‌ 
அளவளப்‌ பதனாலே 
படுக்கை வீட்டினு ளவுஷத முதவுவர்‌ 

அணைப்பர்‌ கார்த்திகை வருதென வுறுபொருள்‌ 

பறிப்பர்‌ மாத்தையி லொருவிசை வருகென 
அவரவர்க்‌ குறவாயே 


திருப்புகழ்‌ 79 


அழைப்ப ராஸ்திகள்‌ கருதுவ ரொருவரை 
முடுக்கி யோட்டுவ ரழிகுடி. யரிவையர்‌ 
அலட்டி னாற்பிணை யெருதென மயலெனு 
நரகினிற்‌ சுழல்வேனோ 
அவத்த மாய்ச்சில படுகுழி தனில்‌ விழும்‌ 
விபத்தை நீக்கியு னடியவ ௬டனெனை 
அமர்த்தி யாட்கொள மனதினி லருள்செய்து 
கதிதனைத்‌ தருவாயே 
தழைத்த சாத்திர மறைபொரு ளறிவுள 
குருக்கள்‌ போற்சிவநெறிதனை யடைவொடு 
தகப்ப னார்க்கொரு செவிதனி லுரைசெய்த 
முருகவித்‌ தகவேளே 
- சமத்தி னாற்புகழ்‌ சனகியை நலிவுசெய்‌ 
திருட்டு ராக்கத னுடலது துணிசெய்து 
சயத்த யோத்தியில்‌ வருபவ னரிதிரு 
மருமகப்‌ பரிவோனே 


செழித்த வேற்றனை யசுரர்க ளுடலது 

பிளக்க வோச்சிய பிறகம ரர்கள்பதி 

செலுத்தி யீட்டிய சுரபதி மகள்‌ தனை 
மணமதுற்‌ றிடுவோனே 

திறத்தி னாற்பல சமணரை யெதிரெதிர்‌ 

கழுக்க ளேற்றிய புதுமையை யினிதொடு 

திருத்த மாய்ப்புகழ்‌ மதுரையி லுறைதரும்‌ 
அறுமுகப்‌ பெருமாளே. 


116 


தத்‌ துவமாகி -- நேமத்‌ துணையாகிப்‌ 
பூதத்‌ தயவான -— போதைத்‌ தருவாயே 
நாதத்‌ தொனியோனே - ஞானக்‌ கடலோனே 


கோதற் றமுதானே -- கூடற்‌ பெருமாளே. 


80 திருப்புகழ்‌ 


திருப்போரூர்‌ 
117 
திமிர மாமன மாமட மடமை யேனிட ராணவ 
திமிர மேயரி சூரிய திரிலோக 
தினக ராசிவ காரண பனக பூஷண ஆரண 
சிவசு தாவரி நாரணன்‌ மருகோனே 
குமரி சாமளை மாதுமை அமலி யாமளை பூரணி 
குணக லாநிதி காரணி தருகோவே 
குருகு காகும ரேசுர சரவ ணாசக ளேசுர 
குறவர்‌ மாமக ளாசைகொள் மணியேசம்‌. 
பமர பாரப்ர பாருண படல தாரக மாசுக 
பசுர பாடன பாளித பகளேச 
பசித பாரண வாரண துவச ஏடக மாவயில்‌ 
பரவு பாணித பாவல பரயோக 
சமப ராமத சாதல சமய மாறிரு தேவத 
சமய நாயக மாமயில்‌ முதுவீர 
சகல லோகமு மாசறு சகல வேதமு மேதொழு 
சமர மாபுரி மேவிய பெருமாளே. 
மதுராந்தகம்‌ 
118 
சயிலாங்க னைக்கு ருகியிடப்பக்‌ 
கங்கொ டுத்த கம்பர்‌ வெகுசாரி 
சதிதாண்ட வத்தர்‌ சடையிடத்துக்‌ 
கங்கை வைத்த ஈம்பர்‌ உரைமாளச்‌ 
செயல்மாண்டு சித்த மவிழகநித்தத்‌ 
த்வம்பெ றப்ப கர்ந்த உபதேசஞ்‌ 
சிறியேன்‌ த னக்கு முரைசெயிற்சற் 
அுங்கு ரத்து வங்கு றையுமோதான்‌ 
அயில்வாங்கி யெற்றி உததியிற்கொக்‌ 
கன்ற னைப்பிளந்து சுரர்வாழ. 


அகிலாண்ட முற்று நொடியினிற்கூற்‌ 
அந்தி றற்ப்ர சண்ட முழுநீல 


திருப்புகழ்‌ 


மயில்தாண்ட விட்டு முதுகுலப்பொற் 
குன்றி டித்த சங்கர 
மதுராந்த கத்து வடதிருச்சிற்‌ 
றம்ப லத்த மர்ந்த 


பேரூர்‌ 

119 
தீராப்‌ பிணிதீர -- சீவாத்‌ 
ஊராட்‌ சியதான -- ஓர்வாக்‌ 
பாரோர்க்‌ கிறைசேயே -- பாலாக்‌ 
பேராற்‌ பெரியோனே -- பேரூர்ப்‌ 

திருக்குற்றாலம்‌ 
120 


வேதத்திற்‌ கேள்வியி லாதது 
போதத்திற்‌ காண வொணாதது 
வீசத்திற்‌ றூர மிலாதது 
வீதித்துத்‌ தேடரி தானது 
ஆதித்தற்‌ காய வொணாதது 
வேகத்துத்‌ தீயில்‌ வெகாதது 
வாதத்துக்‌ கேயவி யாதது 
காதத்திற்‌ பூவிய லானது 
வாசத்திற்‌ பேரொளி யானது 
மாயத்திற்‌ காய மதாசல 
தீதற்குத்‌ தூரம தாகிய 
வாழ்வைச்‌ சற்‌ காரம தாஇனி 
காதத்திற்‌ காயம தாகும்‌ 
தீதித்தித்‌ தீதிது தீதென 
காதற்பட்‌ டோதியு மேவிடு 
காணப்பட்‌ டேகொடு நோய்கொடு 
வாதைப்பட்‌ டேமதி தீதக 
லாமற்கெட்‌ டேதடு மாறிட 
1653—6 


81: 
மவிநோதா 


பெருமாளே. 


துமஞான 
கருள்வாயே 

கிரிராசே 
பெருமாளே. 


கதியாளர்‌ 


சுடர்கானம்‌ 


மதமூறி 


யருள்வாயே 


கதிகாணார்‌ 


அடுவோனே 


92 திருப்புகழ்‌ 


கோதைப்பித்‌ தாயொரு வேடுவ 
ரூபைப்பெற்‌ றேவன வேடுவர்‌ 
கூடத்துக்‌ கேகுடி யாய்வரு முருகோனே 
கோதிற்பத்‌ தாரொடு மாதவ 
சீலச்சித்‌ தாதியர்‌ சூழ்தரு 
கோலக்குற்‌ றாலமு லாவிய பெருமாளே. 
சோமநாதன்‌ மடம்‌ 
121 


ஒருவழிப டாதுமாயை யிருவினைவி டாதுகாளு 


முழலுமநு ராகமோக அநுபோகம்‌ 
உடலுமுயிர்‌ தானுமாயு னுணர்விலொரு காலிராத 
வுளமுநெகிழ்‌ வாகுமாறு அடியேனுக்‌ 
கிரவுபகல்‌ போனஞான பரமசிவயோகதீர 
மெனமொழியும்‌ வீசுபாச கனகோப 
எமபடரை மோதுமோன வுரையிலுப தேசவாளை 
என துபகை தீரநீயும்‌ அருள்வாயே 
அரிவையொரு பாகமான அருணகிரி நாதர்பூசை 
அடைவுதவ ருதுபேணும்‌ அறிவாளன்‌ 
அமணர்குல காலனாகும்‌ அரியதவ ராஜராஜன்‌ 
அவனிபுகழ்‌ சோமநாதன்‌ மடமேவும்‌ 
முருகபொரு சூரர்சேனை முறியவட மேருவீழ 
முகரசல ராசிவேக முனிவோனே 
மொழியுமடி யார்கள்கோடி குறைகருதி னாலும்வேறு 
முனியஅறி யாததேவர்‌ பெருமாளே. 
கூந்தலூர்‌ 
122 


தரையினில்‌ வெகுவழி சார்ந்த மூடனை 
வெறியனை நிறைபொறை வேண்டி டாமத 
சடலனை மகிமைகள்‌ தாழ்ந்த வீணனை 
மிகுகேள்வி 


திருப்புகழ்‌ 83 


தவநெறி தனைவிடு தாண்டு காலியை 
யவமதி யதனில்பொ லாங்கு தீமைசெய்‌ 
சமடனை வலியஅ சாங்க மாகிய தமியேனை 
விரைசெறி குழலியர்‌ வீம்பு நாரியர்‌ 
மதிமுக வனிதையர்‌ வாஞ்சை மோகியர்‌ 
விழிவலை மகளிரொ டாங்குகூடிய வினையேனை 
வெகுமல ர.துகொடு வேண்டி யாகிலு 
மொருமல ரிலைகொடு மோர்ந்‌. து யானுனை 
விதமுறு பரிவொடு வீழ்ந்து தாடொழ 
அருள்வாயே 
ஒருபது சிரமிசை போந்த ராவண 
னிருபது புயமுட னேந்து மேதியு 
மொருகணை தனிலற வாங்கு மாயவன்‌ 
மருகோனே 
உன தடி யவர்புக மாய்ந்த நூலின 
ரமரர்கள்‌ முனிவர்க ளீந்த பாலகர்‌ 
உயர்கதி பெறஅரு ளோங்கு மாமயி 
லுறைவோனே 
குரைகழல்‌ பணிவொடு கூம்பி டார்பொரு 
களமிசை யறமது தீர்ந்த சூரர்கள்‌ 
குலமுழு தனைவரு மாய்ந்து தூளெழ 
முனிவோனே 
கொடுவிட மதுதனை வாங்கி யேதிரு 
மிடறினி லிருவென ஏந்து மீசுரர்‌ 
குருபர னென வரு கூந்த லூருறை பெருமாளே. 
நிம்பபுரம்‌ 
123 


அஞ்சுவித பூத முங்கரண நாலு 
மந்திபகல்‌ யாதும்‌ அறியாத 
அந்தநடு வாதி யொன்றுமில தான 
அந்தவொரு வீடு பெறுமாறு 


84 திருப்புகழ்‌ 


மஞ்சு தவழ்‌ சார லஞ்சயில வேடர்‌ 


மங்கைதனை நாடி வணக 
வந்தசர ணார விந்தமது பாட 
வண்டமிழ்வி கோத மருள்வாயே 
குஞ்சரக லாப வஞ்சியபி ராம 
குங்குமபடீர வதிரேகக்‌ 
கும்பதன மீது சென்றணையு மார்ப ்‌ 
குன்றுதடு மாற இகல்கோப 
வெஞ்சவு ர னெஞ்சுபக வீர 
ட்‌ அகணி றிவடி. ௯ விடுவோனே 
விம்பமதில்‌ சூழு நிம்பபுர வாண 
விண்டலம கீபர்‌ பெருமாளே... 
திருக்கடவூர்‌ 
124 
சூலமென வோடு சர்ப்ப வாயுவைவி டாத டக்கி 
தூயவொளி காண முத்தி விதமாகச்‌ 
சூழுமிருள்‌ பாவ கத்தை வீழஅழ லூடெ ரித்து 
சோதிமணி பீட மிட்ட மடமேவி: 
மேலைவெளி யாயி ரத்து காலிருப ராப ரத்தின்‌ 
மேவியரு ணாச லத்தி னுடன்முழ்கி' 
வேலுமயில்‌ வாக னப்ர காசமதி லேத ரித்து 
வீடுமது வேசி றக்க அருள்தாராய்‌: 
ஓலசுர ராழி யெட்டு வாளகிரி மாய வெற்பு 
மூடுருவ வேல்தொ டுத்த மயில்வீரா 
ஓதுகுற மான்வ னத்தில்‌ மேவியவள்‌ கால்பி டித்து 
ளோமெனுப தேச வித்தொ டணைவோனே 
காலனொடு மேதி மட்க வூழிபுவி மேல்கி டத்து 
காலனிட மேவு சத்தி யருள்பாலா 


காலமுதல்‌ வாழ்பு விக்க தார௩கர்‌ கோபு ரத்தில்‌ 
கானமயில்‌ மேல்த ரித்த பெருமாளே... 


திருப்புகழ்‌ 85 


வயிரவிவனம்‌ 
125 
அருவரை யெடுத்த வீர னெரிபட விரற்க ளூணு 
மரனிட்‌ மிருக்கு மாயி யருள்வோனே 
அலைகட லடைத்த ராமன்‌ மிகமன மகிழ்ச்சி கூரு 
மணிமயில்‌ நடத்து மாசை மருகோனே 
பருதியி னொளிக்கண்‌ வீறும்‌ அறுமுக நிரைத்ததோள்ப 
னிருகர மிகுத்த பார முருகாநின்‌ 
பதமல ருளத்தி னாளும்‌ நினைவுறு கருத்தர்‌ தாள்கள்‌ 
பணியவு மெனக்கு ஞானம்‌ அருள்வாயே 
சுருதிக ளுரைத்த வேத னுரைமொழி தனக்கு ளாதி 
சொலுவென வுரைத்த ஞான குருநாதா 
சுரர்பதி தழைத்து வாழ அமர்சிறை யனைத்துமீள 
துணிபட அரக்கர்‌ மாள விடும்வேலா 
மருமலர்‌ மணக்கும்‌ வாச நிறைதரு தருக்கள்‌ சூழும்‌ 
வயல்புடை கிடக்கு நீல மலர்வாவி 
வளமுறு தடத்தி னோடு சரஸ்வதி நதிக்கண்‌ வீறு 
வயிரவி வனத்தில்‌ மேவு பெருமாளே. 
திருக்குரங்காடுதுறை 
126 


அலங்கார முடிக்கிரணத்‌ 

திரண்டாறு முகத்தழகிற்‌ 

கசைந்தாடு குழைக்கவசத்‌ திரடோளும்‌ 

அலந்தாம மணித்திரளைப்‌ 

புரண்டாட நிரைத்தகரத்‌ 

தணிந்தாழி வனைக்கடகச்‌ சுடர்வேலுஞ்‌ 
சிலம்போடு மணிச்‌ சுருதிச்‌ 
சலங்கோசை மிகுத்ததிரச்‌ 

சிவந்தேறி மணத்தமலர்ப்‌ புனை பாதக்‌ 


86 திருப்புகழ்‌ 


திமிந்தோதி திமித்திமிதித்‌ 
தனந்தான தனத்தனனத்‌ ்‌ 
தினந்தோறும்‌ நடிப்பதுமற் புகல்வேனோ 
இலங்கேசர்‌ வனத்துள்வனக்‌ 
குரங்கேவி யழற்புகையிட்‌ 
டிளந்தாது மலர்த்திருவைச்‌ சிறைமீளும்‌: 
இளங்காள முகிற்கடுமைச்‌ ு 
சரங்கோடு கரத்திலெடுத்‌ 
திருங்கான ௩டக்குமவற்‌ கினியோனே 
குலங்கோடு படைத்தசுரப்‌ 
பெருஞ்சேனை யழிக்கமுனை க்‌ 
கொடுந்தாரை வெயிற்கயிலைத்‌ தொடும்வீர௱ 


கொழுங்காவின்‌ மலர்ப்பொழிலிற்‌ 
கரும்பாலை புணர்க்குமிசைக்‌ 
குரங்காடு துறைக்குமரப்‌ பெருமாளே. 
பொது 
127 
அதல சேட னாராட அகில மேரு மீதாட 
அபின காளி தானாட அவளோடன்‌ 
றதிர வீசி வாதாடும்‌ விடையி லேறு வாராட 
அருகு பூத வேதாள மவையாட 
மதுர வாணி தானாட மலரில்‌ வேத னாராட 
மருவு வானு ளோராட மதியாட 
வனச மாமி யாராட நெடிய மாம னாராட 
மயிலு மாடி நீயாடி வரவேணும்‌ 
கதைவி டாத தோள்வீம னெதிர்கொள்‌ வாளி யால்நீடு 
கருத லார்கள்‌ மாசேனை பொடியாகக்‌ 
கதறு காலி போய்மீள விஜய னேறு தேர்மீது 
கனக வேத கோடுதி அலைமோதும்‌ 


திருப்புகழ்‌ _ 87 
உததி மீதி லேசாயு முலக மூடு சீர்பாத 


உவண மூர்தி மாமாயன்‌ மருகோனே 
உதய தாம மார்பான ப்ரபுட தேவ மாராஜ 
னுளமு மாட வாழ்தேவர்‌ பெருமாளே. 
128 


உறவின்‌ முறை கதறியழ ஊராரு மாசையற 
பறைதிமிலை முழவினிசை யாகாச மீதுமுற 
உலகிலுள பலரரிசி வாய்மீதி லேசொரியு 
மந்தநாளில்‌ 
உனதுமுக கருணைமல ரோராறு மாறிருகை 
திரள்புயமு மெழில்பணிகொள்‌ வார்காது 
நீள்‌ விழியு 
முபயபத மிசைகுலவு சீரேறு நூபுரமும்‌ 
அந்தமார்பும்‌ 
மறையறைய அமரர்தரு பூமாரி யேசொரிய 
மதுவொழுகு தரவில்மணி மீதேமு நூலொளிர 
மயிலின்மிசை யழகுபொலி யாளாய்மு னாரடியர்‌ 
வந்துகூட 
மறலிபடை யமபுரமு மீதோட வேபொருது 
விருதுபல முறைமுறையி லேயூதி வாதுசெய்து 
மதலையொரு குதலையடி நாயேனை யாள இஙன்‌ 
வந்திடாயோ 
பிறையெயிறு முரணசுரர்‌ பேராது பாரில்விழ 
அதிரஎழு புவியுலக மீரேழு மோலமிட 
பிடிகளிறி னடல்நிரைகள்‌ பாழாக வேதிசையில்‌ 
நின்றநாகம்‌ 
பிரியநெடு மலையிடிய மாவாரி தூளியெழ 
பெரியதொரு வயிறுடைய மாகாளி கூளியொடு 
பிணநிணமு முணவுசெய்து பேயோடு 
மாடல்செய வென்‌ றதீரா 
குறமறவர்‌ கொடியடிகள்‌ கூசாது போய்வருட 
கரடிபுலி திரிகடிய வாரான கானில்மிகு 
குளிர்கணியி னிளமரம தேயாகி நீடியுயர்‌ 
குன்றுலாவி 


88 திருப்புகழ்‌ 


கொடியதொரு முயலகனின்‌ மீதாடு வாருடைய . 
பு றம துறவளரு மாதாபெ றாவருள்செய்‌ 
குமரகுரு பரஅமரர்‌ வானாடர்‌ பேண அருள்‌ 


129 


மதனேவிய கணையாலிரு 
வினையால்புவி கடல்சாரமும்‌ 
வடிவாயுடல்‌ நடமாடுக 
மனமாயையொ டிருகாழ்வினை 
யறமூதுடை மலம்வேரற 
மகிழ்ஞானக அநுபூதியி 
பதமே னடியாருடன்‌ 
்‌ ட்‌ பாடுக மண்ணுல 
பரிபூரண கிருபாகர 
பரிமேலழ குடனே றிவி 
ணவர்பூமழை யடிமேல்விட 
பலகோடிவெண்‌ மதிபோலவெ 
ச தகோடிவெண்‌ மடவார்கட 
லெனசாமரை யசையாமுழு 
சசிசூரியர்‌ சுடராமென 
சடைமாமுடி முனிவோர்சர 
ணெனவேதியர்‌ மறையோதுக 
சதிநாடக மருள்வேணிய 
விதியானவ னிளையாளென 
துளமேவிய வளிகாயகி 
வெகுமாலுற தனமேலணை 
வெளியாசையொ டடைபூவணர்‌ 
மருகாமணி முதிராடக 
வெயில்வீசிய அழகாதமிழ்‌ 


130 


தம்பிரானே. 


முடியாதேன்‌ 
னருள்மேவிப்‌ 
முடன்ஞான 
வருவாயே 
வொருகோடிச்‌ 
னருள்பாலா 
முருகோனே 


பெருமாளே. 


எழுபிறவி நீர்கிலத்தி லிருவினைகள்‌ வேர்பிடித்து 


இடர்முளைக ளேமுளைத்து 


வளர்மாயை 


எனுமுலவை யேபணைத்து விரககுழை யேகுழைத்து 


இருளிலைக ளேதழைத்து 


மிகநீளும்‌ 


திருப்புகழ்‌ 89 


இழவுகனை யேபிடித்து மரணபழ மேபழுத்து 
இடியுமுடல்‌ மாமரத்தி னருநீழல்‌ 
இசையில்விழ ஆதபத்தி யழியுமுன மேயெனக்கு 
இனியதொரு போதகத்தை யருள்வாயே 
வழுவுநெறி பேசுதக்க னிசையுமக சாலையுற்ற 
மதியிரவி தேவர்வஜ்ர படையாளி 
மலர்கமல யோனிசக்ர வளைமருவு பாணிவிக்ர 
மறையளதிர்‌ வீரவுக்ரர்‌ புதல்வோனே 
அழகியக லாபகற்றை விகடமயி லேறியெட்டு 
அசலமிசை வாகையிட்டு வரும்வேலா 
அடலசுரர்‌ சேனைகெட்டு முறியமிக மோதிவெட்டி 
அமரர்சிறை மீளவிட்ட பெருமாளே. 


131 


முனைய ழிந்தது மேட்டிகு லைந்தது 
வயது சென்றது வாய்ப்பலு திர்ந்தது 
முதுகு வெஞ்சிலை காட்டிவ ளைந்த.து ப்ரபையான 
முகமி ழிந்தது நோக்குமி ருண்டது 
இருமல்‌ வந்தது தூக்கமொ ழிந்தது 
மொழித ளர்ந்தது நாக்குவி முந்தது 
அறிவேபோய்‌ 
நினைவ யர்ந்தது நீட்டல்மு டங்கலு 
-மவச மும்பல ஏக்கமு முந்தின 
நெறிம றந்தது மூப்புமு திர்ந்தது பலநோயும்‌ 
நிலுவை கொண்டது பாய்க்கிடை கண்டது 
சலம லங்களி னாந்றமெ ழுந்தது 
நிமிஷ மிங்கினி யாச்சுதென்‌ முன்பினி 
தருள்வாயே 
இனைய இந்திர னேற்றமு மண்டர்கள்‌ 
தலமு மங்கிட வோட்டியி ருஞ்சிறை 
யிடுமி டும்புள ராக்கதர்‌ தங்களில்‌ வெகுகோடி 
எதிர்பொ ரும்படி போர்க்குளெ திர்ந்தவர்‌ 
தசைசி ரங்களு நாற்றிசை சிந்திட 
இடிமு மங்கிய வேற்படை யொன்றனை 
யெறிவோனே 


90 திருப்புகழ்‌ 


தினைவ னங்கிளி காத்தச வுந்தரி 
அருகு சென்றடி போற்றிம ணஞ்செய்து 
செகம றிந்திட வாழ்க்கைபு ரிந்திடு மிளையோனே 
திரிபு ரம்பொடி யாக்கிய சங்கரர்‌ 
குமர கந்தப ராக்ரம செந்தமிழ்‌ - 
தெளிவு கொண்டடி யார்க்குவி ளம்பிய 


பெருமாளே. 
132 
சிவஞான புண்டரிக மலர்மாது டன்கலவி 
சிவபோக மன்பருக அறியாமற்‌ 
செகமீது ழன்றுமல வடிவாயி ருந்துபொது | 
திகழ்மாதர்‌ பின்செருமி யழிவேனோ 
தவமாத வங்கள்‌ பயில்‌ அடியார்க ணங்களொடு 
தயவாய்ம கிழ்க்துதினம்‌ விளையாடத்‌ 
தமியேன்ம லங்களிரு வினைநோயி டிக்தலற 
ததிநாளும்‌ வந்ததென்முன்‌ வரவேணும்‌ 
உவகாரி யன்பர்பணி கலியாணி யெந்தையிட 
முறைகாய கங்கவுரி சிவகாமி' 
ஒளிரானை யின்கரமில்‌ மகிழ்மாது ளங்கனியை 
யொருகாள்‌ பகிர்ந்தவுமை யருள்பாலா 
அவமேபி றந்தஎனை யிறவாம வன்பர்புகு 
மமுதா லயம்பதவி யருள்வோனே 
அழகான கம்பொலியு மயிலாகு றிஞ்சிமகிழ்‌ 
அயிலாபு கழ்ந்தவர்கள்‌ பெருமாளே. 
133 
வருபவர்க ளோலை கொண்டு 
௩மனுடைய தூத ரென்று 
மடிபிடிய தாக நின்று தொடர்போது 
மயலதுபொ லாத வம்பன்‌ 
விரகுடைய னாகு மென்று 


வசைகளுட னேதொ டர்ந்து அடைவார்கள்‌ 


திருப்புகழ்‌ 97 
கருவியத னாலெ றிந்து 
சதைகள்‌ தனை யேய ரிந்து 
கரியபுன லேசொ ரிந்து விடவேதாண்‌ 
கழுமுனையி லேயி ரென்று 
விடுமெனும வேளை கண்டு 
கடுகிவர வேணு மென்றன்‌ முனமேதான்‌ 
பரகிரியு லாவு செந்தி ட 
மலையினுட னேயி டும்பன்‌ 
பழநிதனி லேயி ருந்த குமரேசா 
பதிகள்பல வாயி. ரங்கள்‌ 
மலைகள்வெகு கோடி நின்ற 
பதமடியர்‌ காண வந்த கதிர்காமா 
அரவுபிறை பூளை தும்பை 
விலுவமொடு தூர்வை கொன்றை 
யணிவர்சடை யாளர்‌ தந்த . முருகோனே 
அரகரசி வாய சம்பு 
குருபரகு மார நம்பு 
மடியர்தமை யாள வந்த பெருமாளே. 


134 
அகரமுத லெனவுரைசெய்‌ ஐம்பந்தொ ர்க்ஷரமும்‌ 
அகிலகலை களும்வெகுவி தங்கொண்ட ்‌ 
தத்துவமும்‌ 
அபரிமித சுருதியும டங்குந்த னிப்பொருளை 
எப்பொருளு மாய 
அறிவையறி பவரறியும்‌ இன்பந்த னைத்துரிய 
முடிவைஅடி நடுமுடிவில்‌ துங்கந்த னைச்சிறிய 
அணுவையணு வினில்மலமு கெஞ்சுங்கு 
ணத்ரயமு மற்றதொரு காலம்‌ 
நிகழும்வடி வினைமுடிவி லொன்றென்‌ றி ருப்பதனை 
நிறைவுகுறை வொழிவறநி றைந்தெங்கு 
நிற்பதனை 
நிகர்பகர அரியதைவி சும்பின்பு ரத்ரயமெ 
ரித்தபெரு மானும்‌ 


92 திருப்புகழ்‌ 


கிருபகுரு பரகுமர என்றென்று பத்திகொடு 
பரவஅரு ளியமவுன மந்த்ரந்த னைப்பழைய 
நின துவழி யடிமையும்வி ளங்கும்ப டிக்கினிது 
ணர்த்தியருள்‌ வாயே 
.தகுதகுகு தகுதகுகு தந்தந்த குத்தகுகு 
டி.குடிகுகு டிகுடிகுகு டிண்டிண்டி குக்குடிகு 
தகுதகெண கெணசெகுத தந்தந்த ரித்தகுத 
தத்ததகு தீதோ 
தனதனன தனதனன தந்தந்த னத்ததன 
டுடுடுடுடு டுடுடுடுடு டுண்டுண்டு டுட்டுடுடு 
தரரரர ரிரிரிரிரி யென்றென்றி டக்கையுமு 
டுக்கையுமி யாவும்‌ 
மொகுமொகென அதிரமுதி ரண்டம்பி ளக்கநிமிர்‌ 
அலகைகர ணமிடவுல கெங்கும்ப்ர மிக்ககட 
முடுகுபயி ரவர்பவுரி கொண்டின்பு றப்படுக 
ளத்திலொரு கோடி 
முதுகழுகு கொடிகருட னங்கம்பொ ரக்குருதி 
௩திபெருக வெகுமுகக வந்தங்கள்‌ நிர்த்தமிட 
முரசதிர நிசிசரரை வென்றிந்தி ரற்கரச 
ளித்தபெரு மாளே. 


135 
ஆசைகூர்‌ பத்த னேன்மனோ பத்ம 
மானபூ வைத்து நடுவேயன்‌ 
பான நூ லிட்டு நாவிலே சித்ர 
மாகவே கட்டி யொருஞான 
வாசம்வீ சிப்ர காசியா நிற்ப 
மாசிலோர்‌ புத்தி யளிபாட 
மாத்ருகா புஷ்ப மாலைகோ லப்ர 
வாளபா தத்தி லணிவேனோ 
மூசுகா னத்து மீதுவாழ்‌ முத்த 


மூழ்குரீ பப்ர தாபமார்‌ பத்த 
மூரிவே ழத்தின்‌ மயில்வாழ்வே 


திருப்புகழ்‌ 99 
வீசுமீனப்ப யோதிவாய்‌ விட்டு 


வேகவே தித்து வருமாசூர்‌ 
வீழமோ திப்ப ராரைநா கத்து 
வீரவேல்‌ தொட்ட பெருமாளே. 
136 


ஆனாத ஞான புத்தி யைக்கொ டுத்ததும்‌ 
ஆராயு நூல்க ளிற்க ருத்த ளித்ததும்‌ 
ஆதேச வாழ்வி னிற்ப்ர மித்திளைத்துயி . 
ரழியாதே. 
ஆசாப யோதி யைக்க டக்க விட்டதும்‌ 
வாசாம கோச ரத்தி ரத்து வித்ததும்‌ 
ஆபாத ஸனேன்மி: கப்ரசித்தி பெற்றினி 
துலகேழும்‌ 
யானாக நாம அற்பு தத்தி ருப்புகழ்‌ 
தேனூற வோதியெத்தி சைப்பு றத்தினும்‌ 
ஏடேவு ராஜ தத்தி னைப்ப ணித்ததும்‌ இடராழி 
ஏறாத மாம லத்ர யக்கு ணத்ரய 
நானாவி கார புற்பு தப்பி றப்பற 
ஏதேம மாயெ னக்க நுக்ர கித்ததும்‌ மறவேனே 
மாநகாக காண்வ லுப்பு றத்து வக்கியொர்‌ 
மாமேரு பூத ரத்த னுப்பி டித்தொரு 
மாலாய வாளி யைத்தொ டுத்த ரக்கரி 
லொருமூவர்‌ 
மாளாது பாத கப்பு ரத்ர யத்தவர்‌ 
தூளாக வேமு தற்சி ரித்த வித்தகர்‌ 
வாழ்வேவலாரி பெற்றெடுத்த கற்பக வனயேவும்‌. 
தேநாய கா௭ னத்து தித்த உத்தம 
வானாடர்‌ வாழ விக்ர மத்தி ருக்கழல்‌ 
சேராத சூரனைத்துணித்த டக்கிய வரைமோதிச்‌ 
சேறாய சோரி புக்க ளக்கர்‌ திட்டெழ 
மாறாநி சாச ரக்கு லத்தை யிப்படி 
சீராவினால றுத்த றுத்தொ துக்கிய பெருமாளே. : 


94 திருப்புகழ்‌ 


137 
புவிக்குன்‌ பாத மதைநினை 
பவர்க்குங்‌ கால தரிசனை 
புலக்கண்‌ கூடு மதுதனை 
புரட்டும்‌ பாத சமயிகள்‌ 
நெறிக்கண்‌ பூது படிறரை 
புழுக்கண்‌ பாவ மதுகொளல்‌ 
கவிக்கொண் டாடு புகழினை 
படிக்கும்‌ பாடு திறமிலி 
களைக்கும்‌ பாவ சுழல்படு 
கலக்குண்‌ டாகு புவிதனி 
லெனக்குண்‌ டாகு பணிவிடை 
கணக்குண்‌ டாதல்‌ திருவுள 
சிவத்தின்‌ சாமி மயில்மிசை 
௩டிக்குஞ்‌ சாமி யெமதுளெ 
சிறக்குஞ்‌ சாமி சொருபமி 
செழிக்குஞ்‌ சாமி பிறவியை 
யொழிக்குஞ்‌ சாமி பவமதை 
தெறிக்குஞ்‌ சாமி முநிவர்க 
தவத்தின்‌ சாமி புரிபிழை 
பொறுக்குஞ்‌ சாமி குடி.நிலை 
தரிக்குஞ்‌ சாமி அசுரர்கள்‌ 
சதைக்குஞ்‌ சாமி யெமைபணி 
விதிக்குஞ்‌ சாமி சரவண 
தகப்பன்‌ சாமி யெனவரு 
138 
போத நிர்க்குண போதா நமோநம 
நாத நிஷ்கள நாதா நமோநம 
பூர ணக்கலை சாரா நமோநம 
பூபன்‌ மைத்துன பூபா நமோநம 
நீப புஷ்பக தாளா நமோநம 
போக சொர்க்கபு பாலா நமோநம 


அறியாதே 


பிழையாதே 
மடிகாயேன்‌ 
மறியாதோ 

Q கானை? 
ளிடமேவுக்‌ 
பொடியாகச்‌ 


பெருமாளே. 


பஞ்சபாண 


சங்கமேறும்‌ 


திருப்புகழ்‌ 


மாத மிழ்த்ரய சேயே நமோநம 
வேத னத்ரய வேளே நமோநம 


வாழ்ஜ கத்ரய வாழ்வே ௩மோ௩ம 


வாரி சத்தில்வி£ழாதே மகோததி 


. யேழ்பி றப்பினில்‌ மூழ்கா மனோபவ 


மாயை யிற்சுழி யூடே விடாதுக 
கீத நிர்த்தவெ தாளா டவீ௩ட 
நாத புத்திர பாகீ ரதீகிரு 
பாச முத்திர ஜீமூத வாகனர்‌ 
கேக யப்பிர தாபா முலாதிப 
மாலி கைக்கும ரேசா விசாகக்ரு 
பாலு வித்ரும காரா ஷடானன 
வேத வித்தக வேதா விநோதகி 
ராத லக்ஷ்மிகி ரீடா மகாசல 
வீர விக்ரம பாரா வதானவ 
வீர நிட்டுர வீராதி காரண 
தீர நிர்ப்பய தீராபி ராமவி 
நாய கப்ரிய வேலாயு தாசுரர்‌ 
139 
மனைமக்கள்‌ சுற்ற 
வலையைக்க டக்க 
வினையிற்செ ருக்கி 
விழலுக்கி றைத்து 
சுனையைக்க லக்கி 
சொருபக்கு றத்தி 
னகற்ச ரித்ர 
ட்‌ தைத்‌ விட்ட 
140 
பிறவியலை யாற்றினிற்‌ 
பிரகிருதி மார்க்கமுற்‌ 
உறுதிகுரு வாக்கியப்‌ 
உனதுபத காட்சியைத்‌ 


95 


என்றுபாத 


லங்கலாமோ 


தந்திபாகா 


புண்டரீகா 


கண்டசூர 


தம்பிரானே. 


மெனுமாயா 
அறியாதே 
யடிகாயேன்‌ 
விடலாமோ 
விளையாடு 
மணவாளா 
முளதேவர்‌ 
பெருமாளே. 


புகுதாதே 
றலையாதே 


பொருளாலே 
தருவாயே 


96 A திருப்புகழ்‌ 


அறுசமய சாத்திரப்‌ 
அறிவுளறி வார்க்குணக்‌ 
குறுமுனிவ னேத்துமுத்‌ 
குமரகுரு கார்த்திகைப்‌ 
141 
துள்ளுமத வேள்கைக்‌ 
தொல்லைநெடு நீலக்‌ 
மெள்ளவரு சோலைக்‌ 
மெய்யுருகு மானைத்‌ 
தெள்ளுதமிழ்‌ பாடத்‌ 
செய்ய குமரேசத்‌ 
வள்ளல்தொழு ஞானக்‌ 
வள்ளிமண வாளப்‌ 
142 
பொன்னை விரும்பிய 
புன்மை விரும்பியெ 
என்னை விரும்பிநி 
எண்ணி விரும்பவு 
மின்னை விரும்பிய 
மெய்யின்‌ விரும்பிய 
அன்னை விரும்பிய 
அண்மி விரும்பிய 
143 
நீலங்கொள்‌ மேகத்தின்‌ 
நீவந்த வாழ்வைக்கண்‌ 
மால்கொண்ட பேதைக்குன்‌ 
மார்தங்கு தாரைத்தந்‌ 
வேல்கொண்டு வேலைப்பண்‌ 
வீரங்கொள்‌ சூரர்க்குங்‌ 
௩ாலந்த வேதத்தின்‌ 
நானென்று மார்தட்டும்‌ 


பொருளோனே 
கடலோனே 
தமிழோனே 
பெருமாளே. 


கணையாலே 
கடலாலே 
குயிலாலே 
தழுவாயே 
தெளிவோனே 
திறலோனே 
கழலோனே 
பெருமாளே. 


பொதுமாதர்‌ 
தடுமாறும்‌ 
யொருகால்நின்‌ 
மருள்வாயே 
சடையாளர்‌ 
குருநாதா 
குறமானை 
பெருமாளே. 


மயில்மீதே 
டதனாலே 
மணநாறும்‌ 
தருள்வாயே 


டெறிவோனே 
குலகாலா 


பொருளோனே 
பெருமாளே. 


திருப்புகழ்‌ 97 


144 
காதி மோதி வாதாடு நூற்கற்‌ றிடுவோருங்‌ 
காசு தேடி யீயாமல்‌ வாழப்‌ பெறுவோரும்‌ 
மாது பாகர்‌ வாழ்வே யெனாகெக்‌ குருகாரும்‌ 
மாறி லாத மாகால னூர்புக்‌ கலைவாரே 
நாத ரூப மாநாத ராகத்‌ துறைவோனே 
நாக லோக மீரேழு பாருக்‌ குரியோனே 
தீதிலாத வேல்வீர சேவற்‌ கொடியோனே 
தேவ தேவ தேவாதி தேவப்‌ பெருமாளே. 
145 
சுருதி யூடு கேளாது சரியை யாளர்‌ காணாது 
துரிய மீது சாராது எவராலும்‌ 
தொடரொ ணாது மாமாயை யிடைபு காது ஆனாத 
்‌ சுகம கோத தீயாகி யொழியாது 
பருதி காயில்‌ வாடாது வடவை மூளில்‌ வேகாது 
பவனம்‌ வீசில்‌ வீழாது சலியாது 
பரவை சூழி லாழாது படைகள்‌ மோதில்‌ மாயாது 
பரம ஞான வீடேது புகல்வாயே 
நிருதர்‌ பூமி பாழாக மகர பூமி தீமூள 
நிபிட தாரு காபூமி குடியேற 
நிகர பார நீகார சிகர மீது வேலேவு 1 
நிருப வேத ஆசாரி யனுமாலும்‌ 
கருது மாக மாசாரி கனக கார்மு காசாரி 
ககன சாரி பூசாரி வெகுசாரி 
கயிலை காட காசாரி சகல சாரி வாழ்வான 
கருணை மேரு வேதேவர்‌ பெருமாளே. 
146 
சூதினுண வாசைதனி லேசுழலு மீனதென 
தூசுவழ கான வடி வதனாலே 
சூதமுட னேருமென மாதர்௩சை தேடுபொரு 
ளாசைதமி லேசுழல வருகாலன்‌ 


1653—7 


98 திருப்புகழ்‌ 
ஆதிவிதி யோடுபிற ழாதவகை தேடியென 


தாவிதனை யேகுறுகி வருபோது 
ஆதிமுரு காதிமுரு காதிமுரு காஎனவு 
மாதிமுரு காகினைவு ்‌ தருவாயே 
ஓதமுகி லாடுகிரி யேறுபட வாழசுரர்‌ 
ஓலமிட வேயயில்கொ டமராடி 
ஓநமசி வாயகுரு பாதமதி லேபணியும்‌ 
யோகமயி லாவமலை மகிழ்பாலா 
நாதரகு ராம்‌ அரி மாயன்மரு காபுவன 
நாடுமடி யார்கள்மன துறைவோனே 
ஞானசுர வானைகண வாமுருக னேயமரர்‌ 
நாடுபெற வாழவருள்‌ பெருமாளே. 
147 


விழையுமனி தரையுமுநி வரையுமவ ருயிர்‌ துணிய 
வெட்டிப்‌ பிளந்துளம்‌ பிட்டுப்‌ பறிந்திடுஞ்‌ 
செங்கண்வேலும்‌ 
விரையளக முகிலுமிள நகையும்ருக மதகனவி 
சித்ரத்‌ தனங்களுந்‌ தித்தித்த தொண்டையும்‌ 
புண்டரீகச்‌ 
சுழிமடுவு மிடையுமழ கியமகளிர்‌ தருகலவி 
சுட்டித்‌ திரிந்திஙன்‌ தட்டுப்‌ படுங்கொடும்‌ 
பங்கவாழ்வுந்‌ 
தொலைவில்பிற வியுமகல வொருமவுன பரமசுக 
சுத்தப்‌ பெரும்பதஞ்‌ சித்திக்க அன்புடன்‌ 
சிந்தியாதோ 
எழுதரிய அறுமுகமு மணிநுதலும்‌ வயிரமிடை 
யிட்டுச்‌ சமைந்தசெஞ்‌ சுட்டிக்‌ கலன்களுந்‌ 
துங்கநீள்பன்‌ 
ணிருகருணை விழிமலரு மிலகுபதி னிருகுழையும்‌ 
ரத்௩க்‌ குதம்பையும்‌ பத்மக்‌ கரங்களுஞ்‌ 
செம்பொனூலும்‌ 


திருப்புகழ்‌ 


99 


மொழிபுகழு முடைமணியு மரைவடமு மடியிணையு 
முத்தச்‌ சதங்கையுஞ்‌ சித்ரச்‌ சிகண்டியுஞ்‌ 


செங்கைவேலும்‌ 


முழுதுமழ கியகுமர கிரிகுமரி யுடனுருகு 
முக்கட்‌ சிவன்பெறுஞ்‌ சற்புத்ர வும்பர்தந்‌ 


148 


இத்தரணி மீதிற்‌ 

எத்தரொடு கூடிக்‌ 
முத்தமிழை யோதித்‌ 

முத்தியடி யேனுக்‌ 
தத்துவமெய்ஞ்‌ ஞானக்‌ 

சத்தசொரு பாபுத்‌ 
நித்தியக்ரு தா௩ற்‌ 

நிர்த்தஜெக ஜோதிப்‌ 

149 

. நாரியர்க ளாசையைக்‌ 

௩ானுனிரு பாதபத்‌ 
ஆரமுத மானசர்க்‌ 

ஆன அது பூதியைத்‌ 
காரணம .தானவுத்‌ 

கானகுற மாதினைப்‌ 
சூரர்கிளை தூளெழப்‌ 

தோகைமயில்‌ வாகனப்‌ 


150 


தம்பிரானே. 


பிறவாதே 
கலவாதே 
தளராதே 
கருள்வாயே 
குருகாதா 
தமுதோனே 
பெருவாழ்வே 
பெருமாளே. 


கருதாதே 
மமுநாட 
கரைதேனே 
தருவாயே 
தமசீலா 
புணர்வோனே 
பொரும்வேலா 
பெருமாளே. 


தேனியல்‌ சொற்‌ கணிமாதர்‌ சேவைதனைக்‌ கருதாதே 


யானெனதற்‌ றிடுபோதம்‌ யானறிதற்‌ 
வானவருக்‌ கரசான வாசவனுக்‌ 


ஆனைமுகற்‌ கிளையோனே ஆறுமுகப்‌ 


கருள்வாயே 
கினியோனே 
பெருமாளே. 


100 திருப்புகழ்‌ 
151 


வாரிமீ தேயெழு திங்களாலே: 
மாரவே ளேவிய அம்பினாலே: 
பாரெலா மேசிய பண்‌ பினாலே. 
பாவியே னாவிம யங்கலாமோ 
சூரனீள்‌ மார்புதொ ளைந்தவேலா 
சோதியே தோகைய மர்ந்தகோவே 
முரிமால்‌ யானைம  ணந்தமார்பா 
மூவர்தே வாதிகள்‌ தம்பிரானே. 
152 
அடியார்ம னஞ்சலிக்க எவராகி லும்பழிக்க 
அபராதம்‌ வந்துகெட்ட பிணிமூடி- 
அனைவோரும்‌ வந்துசிச்சி யென நால்வ ருஞ்சிரிக்க 
அனலோட ழன்றுசெத்து விடுமாபோற்‌. 
கடையேன்ம லங்கள்‌ முற்று மிருநோயு டன்‌ பிடித்த 
கலியோடி. றந்துசுத்த வெளியாகிக்‌. 
களிகூர என்றனுக்கு மயிலேறி வந்துமுத்தி 
கதியேற அன்புவைத்து னருள்தாராய்‌: 
சடைமீது கங்கைவைத்து விடையேறு மெந்தைசுத்த 
தழல்மேனி யன்சிரித்தொர்‌ புரமூணும்‌ 
தவிடாக வந்தெதிர்த்த மதனாக முஞ்சிதைத்த 
தழல்பார்வை'யன்றளித்த குருநாதா 
மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர்‌ கொட்டம்‌ 
வெளியாக வந்துநிர்த்த மருள்வோனே 
மினனூல்ம ருங்குல்பொற்பு முலைமாதி எங்குறத்தி 
மிகுமாலொ டன்புவைத்த பெருமாளே. 
153 
_இருநோய்ம லத்தை சிவ வொளியால்மி ரட்டியெனை 
இனிதாவ ழைத்தென து முடிமேலே: 


இணை தாள ளித்துனது மயில்மேலி ருத்தியொளி 
ரியல்வேல ளித்துமகி ழிருவோரும்‌. 


திருப்புகழ்‌ 101 


ஒருவாகெ னக்கயிலை யிறையோன ளித்தருளு 
மொளிர்வேத கற்பக லிளையோனே 
ஒளிர்மாம றைத்தொகுதி சுரர்பார்‌ து தித்தருள 
உபதேசி கப்பதமு மருள்வாயே 
கருநோய றுத்தெனது மிடிதூள்ப டுத்திவிடு 
கரிமாமு கக்கடவு ளடியார்கள்‌ 
கருதாவ கைக்குவர மருள்ஞான தொப்பைமகிழ்‌ 
கருணாக டப்பமல ரணிவோனே 
திருமால ளித்தருளு மொருஞான பத்தினியை 
திகழ்மார்பு றத்தழுவு மயில்வேலா 
சிலை தூளை முப்பிகவ டவுணோரை வெட்டிசுரர்‌; 
சிறைமீள விட்டபுகழ்‌ பெருமாளே. 
154 


யகிர நினைவொரு தினையள விலுமிலி 
கருணை யிலியுன தருணையொ டுதணியல்‌ 
பழநி மலைகுரு மலைபணி மலைபல மலைபாடிப்‌ 
பரவு மிடறிலி படிறுகொ டி. டறுசொல்‌ 
பழகி யழகிலி குலமிலி நலமிலி 
பதிமை யிலிபவு ஷ.துமிலி மகிமையி லிகுலாலன்‌ 
திகிரி வருமொரு செலவினி லெழுபது 
செலவு வருமன பவுரிகொ டலமரு . 
திருக னுருகுத லழுகுதல்‌ தொழுகுதல்‌ நினையாத 
திமிர னியல்பிலி யருளிலி பொருளிலி 
திருடன்‌ மதியிலி கதியிலி விதியிலி 
செயலி லுணர்விலி சிவபத மடைவது 
மொருகாளே 
மகர சலநிதி முறையிட நிசிசரன்‌ 
மகுட மொருபது மிருபது திரள்புய 
வரையு மறவொரு கணைதெரி புயல்குரு 
ந்ருபதூதன்‌ 
மடுவில்‌ மதகரி முதலென வுதவிய 
வரத னிருதிறல்‌ மருதொடு பொருதவன்‌ 
மதலை குதலை.பின்‌ மறைமொழி யிகழிர 
ணியனாகம்‌ 


102 திருப்புகழ்‌ 


உகிரி னுதிகொடு வகிருமொ ரடலரி 
திகிரி தரமர கதகிரி யெரியுமிழ்‌ ் 
உரக சுடிகையில்‌ நடுவி லரிதிரு மருகோனே 
உருகு மடியவ ரிருவினை யிருள்பொரு 
முதய தினகர இமகரன்‌ வலம்வரும்‌ 
உலக முழுதொரு நொடியினில்‌ .வலம்வரு ச 
பெருமாளே. 


155 
மதிதனை யிலாத பாவி குருநெறி யிலாத கோபி 
மனநிலை நிலாத பேயன்‌ அவமாயை' 
வகையது விடாத பேடி தவநினை விலாத மோடி 
வரும்வகை யிதேது காய மெனநாடும்‌. 
விதியிலி பொலாத லோபி சபைதனில்‌ வராத கோழை ; 
.  வினையிகல்‌ விடாத கூள னெனைரீயும்‌. 
மிகுபர மதான ஞான நெறிதனை விசார மாக 
மிகுமுன துரூப தான மருள்வாயே: 


எதிர்வரு முதார சூர னிருபிள வதாக வேலை 


யியலொடு கடாவு தீர குமரேசா 
இனியசொல்‌ மருத சீலர்‌ கருவழி வராமல்‌ நாளும்‌ 
இளமையது தானு மாக நினைவோனே 
நதியுட னராவு பூணு பரமகுரு நாத னான 
நடைபெறு கடூர மான மயில்வீரா 
௩கைமுக வினோத ஞான குறமினுட னேகு லாவு 
நவமணி யுலாவு மார்ப பெருமாளே... 
156 


குகையில்நவ நாதருஞ்‌ சிறந்த 
முகைவனச சாதனுந்‌ தயங்கு 
குணமுமசு ரேசருக்‌ தரங்க முரல்வேதக்‌ 
குரகதபு ராரியும்‌ ப்ரசண்ட 
மரகதமு ராரியுஞ்‌ செயங்கொள் 


குலிசகைவ லாரியுங்‌ கொடுங்க ணறநூலும்‌ 


திருப்புகழ்‌ 103 


அகலிய புராணமும்‌ ப்ரபஞ்ச 
சகலகலை நூல்களும்‌ பரந்த 1 
அருமறைய நேகமுங்‌ குவிந்தும்‌ அறியாத 
அறிவுமறி யாமையுங்‌ கடந்த 
அறிவு திருமேனியென்‌ றுணர்ந்துன்‌ 
அருணாசர ணாரவிந்‌ தமென்று அடைவேனோ 
பகைகொள்‌ துரி யோதனன்‌ பிறந்து 
படைபொருத பாரதம்‌ தெரிந்து 
பரியதொரு கோடுகொண்‌ டுசண்ட வரைமீதே 
பழுதறவி யாசனன்‌ றியம்ப 
எழுதியவி நாயகன்‌ சிவந்த 
பவளமத யானைபின்‌ புவந்த முருகோனே 
மிகுதமர சாகரங்‌ கலங்க 
எழுசிகர பூதரங்‌ குலுங்க 
விபரிதநி சாசரன்‌ தியங்க அமராடி, 
விபுதர்குல வேழமங்‌ கைதுங்க 
பரிமளப டீரகும்‌ பவிம்ப 
ம்ருகமதப யோதரம்‌ புணர்ந்த பெருமாளே. 
க்ஷேத்திரக்‌ கோவை 
157 
கும்ப கோணமொ டாரூர்‌ சிதம்பரம்‌ 
உம்பர்‌ வாழ்வுறு சீகாழி நின்றிடு 
கொன்றை வேணியர்‌ மாயூர மம்பெறு சிவகாசி 
கொந்து லாவிய ராமேசு ரந்தனி 
வந்து பூஜைசெய்‌ நால்வேத தந்திரர்‌ 
கும்பு கூடிய வேளூர்‌ பரங்கிரி தனில்வாழ்வே 
செம்பு கேசுர மாடானை யின்புறு 
செந்தி லேடகம்‌ வாழ்சோலை யங்கிரி 
தென்றன்‌ மாகிரி நாடாள வந்தவ செகநாதஞ்‌ 


104 திருப்புகழ்‌ 
செஞ்சொ லேரக மாவா வினன்குடி 
குன்று தோறுடன்‌ மூதூர்‌ விரிஞ்சைகல்‌ 
செம்பொன்‌ மேனிய சோணாடுவஞ்சியில்‌ 
வருதேவே 
கம்பை மாவடி. மீதேய சுந்தர 
கம்புலாவிய காவேரி சங்கமு 
கஞ்சி ராமலை வாழ்தேவ தந்திர வயலூரா 
கந்த மேவிய போரூர்‌ நடம்புரி 
தென்சி வாயமு மேயா யகம்படு 
கண்டி. யூர்வரு சாமீக டம்பணி) மணிமார்பா 
எம்பிரானொடு வாதாடு மங்கைய 
ரும்பர்‌ வாணிபொ னீள்மால்‌ சவுந்தரி 
எந்த காள்தொறு மேர்பாக நின்றுறு 
துதியோதும்‌ 
இந்தி ராணிதன்‌ மாதோடும்‌ நன்குற 
மங்கை மானையு மாலாய்‌ மணக்துல 
கெங்கு மேவிய தேவால யந்தொறு பெருமாளே. 


158 
சந்ததம்‌ பந்தத்‌ தொடராலே 
சஞ்சலந்‌ துஞ்சித்‌ திரியாதே 
கந்தனென்‌ றென்றுற்‌ அனைகாளும்‌ 
கண்டுகொண்‌ டன்புற்‌ றிடுவேனே 
தந்தியின்‌ கொம்பைப்‌ புணர்வோனே 
சங்கரன்‌ பங்கிற்‌ சிவைபாலா 
செந்திலங்‌ கண்டிக்‌ கதிர்வேலா 
தென்பரங்‌ குன்றிற்‌ பெருமாளே. 
159 
ஆராதன ராடம்‌ பர த்து மாறாதுச வாலம்‌ பனத்து 
மாவாகன மாமந்‌ திரத்து மடலாலும்‌ 


ஆறார்தெச மாமண்‌ டபத்தும்‌ வேதாகம மோதுக்தலத்து 
மாமாறெரி தாமிந்‌ தனத்து மருளாதே 


திருப்புகழ்‌ 105 


கீராள க நீர்மஞ்‌ சனத்த நீடாரக வேதண்ட மத்த 


நீகநானற வேறின்‌ றி நிற்க நியமாக 
நீவாவென நீயிங்‌ கழைத்து பாராவர வாநந்த சித்தி 
நேரேபர மாநந்த முத்தி தரவேணும்‌ 
வீராகர சாமுண்டி சக்ர பாராகண பூதங்‌ களிக்க 
வேதாளச மூகம்‌ பிழைக்க அமராடி. 
வேதாமுறை யோவென்‌ றரற்ற ஆகாசக பாலம்‌ பிளக்க 
வேர்மாமர மூலக்‌ தறித்து வடவாலும்‌ 
வாராகர மேழுங்‌ குடித்து மாசூரொடு போரம்‌ பறுத்து 
வாணாசன மேலுந்‌ துணித்த கதிர்வேலா 
வானாடர சாளும்‌ படிக்கு வாவாவென வாவென்‌ நழைத்து 
வானோர்பரி தாபந்தவிர்த்த பெருமாளே. 
160 
சமயபத்தி வருதாத்தனை - நினையாதே 
சரண பத்ம சிவார்ச்சனை தனைநாடி 
அமைய சற்குரு சாத்திர மொழி தூலால்‌ 
அருளெ னக்கினி மேற்றுணை தருவாயே 
உமைமு லைத்தரு பாற்கொடு அருள்கூறி 
உரிய மெய்த்தவ மாக்கி லுபதேசத்‌ 
தமிழ்த னைக்கீரை காட்டிய திறலோனே 
சமண ரைக்கழு வேற்றிய பெருமாளே 
161 
இருந்த வீடுங்‌ கொஞ்சிய சிறுவரு முறுகேளும்‌ 
இசைந்த வூரும்‌ பெண்டிரு மிளமையும்‌ வளமேவும்‌ 
விரிந்த காடுங்‌ குன்‌ றமு நிலையென மகிழாதே 


விளங்கு தீபங்‌ கொண்டுனை வழிபட அருள்வாயே 
குருந்தி லேறுங்‌ கொண்டலின்‌ வடிவினன்‌ மருகோனே 
குரங்கு லாவுங்‌ குன்றுறை குறமகள்‌ மணவாளா 
திருந்த வேதந்‌ தண்டமிழ்‌ தெரிதரு புலவோனே 
சிவந்த காலுந்‌ தண்டையு மழகிய பெருமாளே. 


உ 
முருகன்‌ துணை 


திருவகுப்பு 
1. சீர்பாத வகுப்பு 
உததியிடை கடவுமர கதவருண குலதுரக 

வுபலளித கனகரத சதகோடி சூரியர்கள்‌ 
உதயமென வதிகவித கலபகக மயலின்‌ மிசை 

யுகமுடிவி னிருளகல வொருசோதி வீசுவதும்‌ 
உடலுமுட லுயிருகிலை பெறுதல்பொரு ளெனவுலக 

மொருவிவரு மநுபவன சிவயோக சாதனையில்‌ 
ஒழுகுமவர்‌ பிறிதுபர வசமழிய விழிசெருகி 

வுணர்வுவிழி கொடுநியதி தமதூடு நாடுவதும்‌ 
உருவெனவு மருவெனவு முளதெனவு மிலதெனவு 

முழலுவன பரசமய கலையார வாரமற. 
உரையவிழ வுணர்வவிழ வுளமவிழ வுயிரவிழ 

வுளபடியை யுணருமவ ரநுபூதி யானதுவும்‌ 
உறவுமுறை மனைவிமக வெனுமலையி லென திதய 

வுருவுடைய மலினபவ ஜலராசி யேறவிடும்‌ 
உறுபுணையு மறிமுகமு முயரமரர்‌ மணிமுடியி 

லுறைவதுவு முலைவிலது மடியேன்‌ மனோரதமும்‌: 

இதழிவெகு முகககன ௩தியறுகு தறுகணர 

விமகிரண தருணவுடு பதிசேர்‌ ஜடாமவுலி' 
இறைமகிழ வுடைமணியொ டணிசகல மணிகலென 

இமயமயில்‌ தழுவுமொரு  திருமார்பி லாடுவதும்‌ 
இமையவர்க ணகரிலிறை குடிபுகுத நிருதர்வயி 

றெரிபுகுத வுரகர்பதி யபிஷேக மாயிரமும்‌. 
எழுபிலமு நெறுநெறென முறியவட குவடிடிய 

இளையதளர்‌ நடைபழநி விளையாடல்‌ கூருவதும்‌. 
இனியகனி கடலைபய றொடியல்பொரி யமுதசெயு 

மிலகுவெகு கடவிகட தடபார மேருவுடன்‌ 
இகலிமுது திகிரிகிரி நெரியவளை கடல்கதற 

எழுபுவியை யொருநொடியில்‌ வலமாகவோடுவதும்‌. 
எறுழிபுலி கரடியரி கரிகடமை வருடையுழை 

யிரலைமரை யிரவுபக லிரைதேர்க டாடவியில்‌ 
எயினரிடு மிதண தனி லிளகுதினை கிளிகடிய 

வினி துபயில்‌ சிறுமிவளர்‌ புனமீது லாவுவதும்‌ 


சீர்பாத வகுப்பு 107 


முதலவினை முடிவிலிரு பிறையெயிறு கயிறுகொடு 
முதுவடவை விழிசுழல வருகால தூதர்கெட 
முடுகுவ து மருணெறியி லுதவுவது நினையுமவை 
முடியவரு வதுமடியர்‌ பகைகோடி சாடுவதும்‌ 
மொகுமொகென மதுபமுரல்‌ குரவுவிள வின துகுறு 
முறியுமலர்‌ வகுளதள முழுநீல தீவரமும்‌ 
முருகுகமழ்‌ வதுமகில முதன்மைதரு வதும்விரத 
முனிவர்கரு தரியதவ முயல்வார்த போபலமும்‌. 
முருகசர வணமகளி ரறுவர்முலை நுகருமறு 
முககுமர .சரணமென வருள் பாடி. யாடிமிக. 
மொழிகுழற வழுதுதொழு துருகுமவர்‌ விழியருவி 
முழுகுவதும்‌ வருகவென வறைகூவியாளுவதும்‌: 
முடியவழி வழியடிமை யெனுமுரிமை யடிமைமுழு 


துலகறிய மழலைமொழி கொடுபாடு மாசுகவி' 
முதலமொழி வனறிபுண மதுபமுக ரிதமவுன 
முகுளபரி மளநிகில கவிமாலை சூடுவதும்‌. 


மதசிகரி கதறிமுது முதலைகவர்‌ தரநெடிய 
மடுநடுவில்‌ வெருவியொரு விசையாதி மூலமென: 
வருகருணை வரதனிக லிரணியனை நுதியுகிரின்‌ 
வகிருமட லரிவடிவு குறளாகி மாபலியை 
வலியசிறை யிடவெளியின்‌ முகடுகிழி படமுடிய 
வளருமுகி னிருதனிரு பதுவாகு பூதரமும்‌ 
மகுடமொரு பதுமுறிய வடுபகழி விடுகுரிசின்‌ 
மருகனிசி சரர்தளமும்‌ வருதார காசுரனும்‌. 
மடியமலை பிளவுபட மகரசல நிதிகுறுகி 
மறுகிமுறை யிடமுனியும்‌ வடிவேல னீலகிரி' 
மருவுகுரு பதியுவதி பவதிபக வதிம துர 
வசனிபயி ர விகவுரி யுமையாள்‌ த்ரி சூலதரி' 
வநசைமது பதியமலை விசயைதிரி புரைபுகிதை 
வநிதையபி நவைய௩ககை யபிராம நாயகிதன்‌- 
மதலைமலை கிழவனனு பவனபய ஸனுடயச துர்‌ 
மறையின்முத னடுமுடிவின்‌ மணநாறு சீறடியே.. 


108 திருவகுப்பு 
2. தேவேந்திர சங்க வகுப்பு 
.தரணியி லரணிய முரணிர ணியனுடல்‌ 
தனை௩கக நுதிகொடு 
சாடோங்குகெ டுங்கிரி யோடேக்துப யங்கரி 
தமருக பரிபுர வொலிகொடு ௩ட ஈவில்‌ 
சரணிய சதுர்மறை 
தாதாம்புய மந்திர வேதாந்தப ரம்பரை 
சரிவளை விரிசடை யெரிபுரை வடிவினள்‌ 
சததள முகுளித S 
தாமாங்குச மென்‌ றிரு தாளாந்‌ தர அம்பிகை 
தருபதி சுரரொடு சருவிய வசுரர்கள்‌ 
தடமணி முடி பொடி 
தானாம்படி செங்கையில்‌ வாள்வாங்கிய சங்கரி 
இரணகி ரணமட மயின்‌ ம்ருக மதபுள 
கிதவிள முலையிள 
நீர்தாங்கிநு டங்கிய நூல்போன்ற மருங்கினள்‌ 
இறுகிய சிறுபிறை யெயிறுடை யமபட 
ரெனதுயிர்‌ கொளவரின்‌ 
யானேங்குதல்‌ கண்டெதிர்‌ தானேன்று 2 
கொளுங்குயில்‌ 
இடுபலி கொடுதிரி யிரவல ரிடர்கெட 
விடுமன கரதல 
ஏகாம்பரை யிந்திரை மோகாங்க சுமங்கலை 
எழுதிய படமென விருளறு சுடரடி. 
யிணைதொழு மவுனிக 
ளேகாந்தசு கந்தரு பாசாங்குச சுந்தரி 
கரணமு மரணமு மலமொடு முடல்படு 
கடுவினை கெடநினை 
காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி ஈஞ்சுமிழ்‌ 
கனலெரி கணபண குணமணி யணிபணி 
கனவளை மரகத 
காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள்‌ 
கனைகழ னினையல ருயிரவி ப.பிரவி 
கவுரிக மலைகுழை 
காதார்ந்தசெ முங்கழு நீர்தோய்ந்தபெ ருந்திரு 


வேல்‌ வகுப்பு 709: 
கரைபொழி திருமுக கருணையி லுலகெழு 


கடனிலை பெறவளர்‌ 
காவேந்திய பைங்கிளி மாசாம்பவி தந்தவன்‌ 


அரணெடு வடவரை யடியொடு பொடிபட 
அலைகடல்‌ கெடவயில்‌ 
வேல்வாங்கிய செந்தமிழ்‌ நூலோன்கும ரன்குகன்‌ 
அறுமுக னொருபதொ டிருபுய னபிகவ 
னழகிய குறமகள்‌ 
தார்வேய்ந்தபு யன்பகை யாமாந்தர்க ளந்தகன்‌ 
அடன்மிகு கடதட விகடித மதகளி 
றனவர தமுமக 
லாமாந்தர்கள்‌ சிந்தையில்‌ வாழ்வாம்படி செந்திலில்‌: 
அதிபதி யெனவரு பொருதிறன்‌ முருகனை 
யருள்பட மொழிபவ 
ராராய்ந்து வணங்குவர்‌ தேவேந்திர சங்கமே. 
3. வேல்‌ வகுப்பு 
பருத்தமுலை சிறுத்தவிடை வெளுத்தககை 
கறுத்தகுழல சிவத்தவிதழ்‌ மறச்சிறுமி 
விழிக்குநிக ராகும்‌ 
பனைக்கைமுக படக்கரட மதத்தவள 
கசக்கடவுள்‌ பதத்திடுநி களத்துமுளை 
தெறிக்கவர மாகும்‌ 
பழுத்தமுது தமிழ்ப்பலகை யிருக்குமொரு 
கவிப்புலவ னிசைக்குருகி வரைக்குகையை 
யிடித்துவழி காணும்‌ 
பசித்தலகை முசித்தழுது முறைப்படுத 
லொழித்தவுண ருரத்துதிர நிணத்தசைகள்‌ 
புசிக்கவரு ணேரும்‌ 
சுரர்க்குமுஙி வரர்க்குமக பதிக்கும்விதி 
தனக்குமரி தனக்குநரர்‌ தமக்குமுறு 
மிடுக்கண்வினை சாடும்‌ 
சுடர்ப்பரிதி யொளிப்பநில வொழுக்குமதி 
யொளிப்ப அலை யடக்கு தழ லொளிப்பவொளி 
ரொளிப்பிரபை வீசும்‌ 


410 திருவகுப்பு 


துதிக்குமடி யவர்க்கொருவர்‌ கெடுக்கவிடர்‌ 
நினைக்கினவர்‌ குலத்தைமுத லறக்களையு 
மெனக்கொர்‌ துணை யாகும்‌ 
சொலற்கரிய திருப்புகழை யுரைத்தவரை 
யடுத்தபகை யறுத்தெறிய வுறுக்கியெழு 
மறத்தைஙிலை காணும்‌ 
தருக்கி௩மன்‌ முருக்கவரி னெருக்குமதி 
தரித்தமுடி படைத்தவிறல்‌ படைத்தவிறை 
கழற்குநிக ராகும்‌ 
தலத்திலுள கணத்தொகுதி களிப்பினுண 
வழைப்பதென மலர்க்கமல கரத்தின்முனை 
விதிர்க்கவளை வாகும்‌ 


தனித்துவழி நடக்குமென திட த்துமொரு 
வலத்துமிரு புறத்துமரு கடுத்திரவு 
பகற்றுணைய தாகும்‌ 
சலத்துவரு மரக்கருடல்‌ கொழுத்துவளர்‌ 
பெருத்தகுடர்‌ சிவத்ததொடை யெனச்சிகையில்‌ 
விருப்பமொடு சூடும்‌ 


.திரைக்கடலை யுடைத்துகிறை புனற்கடிது 
குடித்துடையு முடைப்படைய வடைத்துதிர 
நிறைத்துவிளை யாடும்‌ 


திசைக்கிரியை முதற்குலிச னறுத்தசிறை 
முளைத்ததென முகட்டினிடை பறக்கவற 
விசைத்ததிர வோடும்‌ 


சினத்தவுண ரெதிர்த்தரண களத்தில்வெகு 
குறைத்தலைகள்‌ சிரித்தெபிறு கடித்துவிழி 
விழித்தலற மோதும்‌ 


திருத்தணி ி லுதித்தருளு மொருத்தன்மலை 


விருத்‌ தனென அளத்திலுறை கருத்‌ தன்மயில்‌ 
௩டத்துகுகன்‌ வேலே. 


கடைக்கணியல்‌ வகுப்பு 111 


4. சேவகன்‌ வகுப்பு 
இருபிறை யெயிறு நிலவெழ வுடல 


மிருள்படு சொருப முடைக்கோ விடவே 
இறுகிய கயிறு படவினை முடுகி 
1 யெமபடர்‌ பிடரி பிடி த்த கொடுபோய்‌ 
அருமறை முறையின்‌ முறைமுறை கருதி 
யதரிடை வெறுவ ஒறுத்தால்‌ வகையால்‌ 
அறிவொடு மதுர மொழியது குழறி 
யலமரு பொழுதி லழைத்தால்‌ வருவாய்‌ 
ஒருபது சிரமு மிருபது கரமும்‌ 
விழவொரு பகழி தொடுத்தோன்‌ மருகா 
உரமது பெரிய திரிபுர மெரிய 
வுயர்கன கிரியை வளைத்தோர்‌ புதல்வா 
மருவள ரடவி வனிதையர்‌ பரவ 
மரகத விதணி லிருப்பாள்‌ கணவா 
வளை கடல்‌ கதற நிசிசரர்‌ மடிய 
மலையொடு பொருத முழுச்சே வகனே. 


5. கடைக்கணியல்‌ வகுப்பு 
அலைகடல்‌ வளைந்து டுத்த வெழுபுவி புரந்தி ௬க்கு 


மரசென நிரந்த ரிக்க வாழலாம்‌ 
அளகையர சன்ற னக்கு மமரரர சன்ற னக்கு 
மரசென அறஞ்செ லுத்தி யாளலாம்‌ 
அடைபெறுவ தென்று முத்தி யதிமதுர செந்தமிழ்க்கு 
மருள்பெற நினைந்து சித்தி யாகலாம்‌ 
அதிரவரு மென்று முட்ட அலகில்வினை சண்டைஙிற்க 
அடலெதிர்‌ புரிந்து வெற்றி யாகலாம்‌ 


இலகிய நலஞ்செய்‌ புட்ப கமுமுட னிறம்‌ வெளுத்த 
இபவர செனும்பொ ருப்பு மேறலாம்‌ 
இருவரவர்‌ நின்றி டத்து மெவரெவ ரிருந்தி டத்து 
மொருவனிவ னென்று ணர்ச்சி கூடலாம்‌ 


112 திருவகுப்பு 


எமபடர்‌ தொடர்ந்த ழைக்கி லவருட னெதிர்ந்‌ துளுட்க 
இடியென முழங்கி வெற்றி பேசலாம்‌ 
இவையொழிய வும்ப லிப்ப தகலவிடு முங்கள்‌ வித்தை 
யினையினி விடும்பெ ருத்த பாருளீர்‌ 
முலையிடை கிடந்தி ளேப்ப மொகுமொகென . 
வண்டிரைப்ப 
முகையவிழ்‌ கடம்ப டுத்த தாரினான்‌ 
முதலிபெரி யம்ப லத்துள்‌ வரையசல மண்ட பத்துள்‌ 
முநிவர்தொழ வன்று நிர்த்த மாடினான்‌ 
முனைதொறு முழங்கி யொற்றி முகிலென விரங்க 
வெற்றி 
முறைநெறி மறந்துவிட்ட கோழியான்‌ 
முதியவுண ரன்று பட்ட முதியகுடர்‌ நன்று சுற்று 
முதுகழுகு பந்த ரிட்ட வேலினான்‌ 
மலைமருவு பைம்பு னத்தி வளருமிரு குன்ற மொத்தி 
வலிகுடி புகுந்தி ருக்கு மார்பினான்‌ 
மழலைகள்‌ விளம்பிமொய்த்த அறுவர்முலை யுண்டு 
முற்றும்‌ 
வடிவுடன்‌ வளர்ந்திருக்கும்‌ வாழ்வினான்‌ 
மலையிறை மடந்தைபெற்ற வொருமதலை யென்று' 
தித்து 
மலையிடிய வுந்து ணித்த தோளினான்‌ 
மயிலையு மவன்‌ றி ருக்கை யயிலையு மவன்‌ கடைக்க 
ணியலையு நினைந்தி ருக்க வாருமே. 
6. மயில்‌ வகுப்பு 


ஆதவனு மம்புலியு மாசுறவி முங்கியுமி 
ழாலமரு வும்பணியி ரண்டு மழுதே. 
ஆறுமுக னைந்துமுக னானைமுக னெங்கடவு 
ளாமெனமொ ழிந்தகல வென்று விடூமே 
ஆர்கலிக டைந்தமுது வானவர ருந்தவரு 
ளாதிபக வன்றுயில நந்தன்‌ மணிசேர்‌ 
ஆயிரமி ருந்தலைக ளாய்விரிப ணங்குருதி 
யாகமுழு துங்குலைய வந்த றையுமே 


மயில்‌ வகுப்பு 1138 


வேதமுழு தும்புகலி ராமனொரு தம்பிமிசை 
வீடணன ருந்தமையன்‌ மைந்த னிகலாய்‌ 
வீசுமர வஞ்சிதறி யோடவரு வெங்கலுழன்‌ 
மேலிடி யெனும்படிமு ழங்கி விழுமே 
மேதினிசு மந்தபெரு மாசுணம யங்கஈ௩க 
மேவுசர ணங்கொடுல கெங்கு முழுமே 
வேலியென வெண்டிசையில்‌ வாழுமுர கந்தளர 
வேயழலெ னுஞ்சினமு டன்ப டருமே 
போதினிலி ருந்தகலை மாதினைம ணந்தவுயர்‌ 
போதனை யிரக்துமலர்‌ கொண்டு முறையே 
பூசனைபு ரிந்துகொடி யாகிமகி ழொன்‌ றுதுகிர்‌ 
போன்‌ முடிவி ளங்கவரு மஞ்சு மடுமே 
பூதரொடு கந்தருவர்‌ நாதரொடு கிம்புருடர்‌ 
பூரணக ணங்களொடு வந்து தொழவே 
போரிடுவ வென்றுவெகு வாரணக ணங்களுயிர்‌ 
போயினமெ னும்படியெ திர்ந்து விழுமே 
கோதகலு மைந்துமலர்‌ வாளிமத னன்‌ பொருவில்‌ 
கோலவுட லங்கருகி வெந்து விழவே 
கோபமொடு கண்டவிழி நாதரணியும்‌ பணிகள்‌ 
கூடி மன மஞ்சிவளை சென்று புகவே 
கூவியிர வந்தமுணர்‌ வாழியென நின்றுபொரு 
கோழியொடு வென்றிமுறை யும்ப கருமே 
கோலமுறு செந்தினகர்‌ மேவுகும ரன்சரண 
கோகனத மன்பொடுவ ணங்கு மயிலே. 
=O 


1653—8 


கந்தரந்தாதி 


திருவாவி னன்குடி பங்காள ரெண்முது சீரூரைச 
திருவாவி னன்குடி வானார்‌ பரங்குன்று சீரலைவாய்‌ 
திருவாவி னன்குடி யேரகங்‌ குன்றுதொ றடல்சென்ற 
திருவாவி னன்குடி கொண்ட தண்‌ கார்வரை 
செப்புமினே. 


(கருத்து) (பார்வதி சமேதரான) பரமசிவனும்‌ லக்ஷ்மீ 
சமேதரான திருமாலும்‌ புகழ்கின்ற கீர்த்தியும்‌ வல்ல 
'மையுமுடைய குமாரக்‌ கடவுளுக்கு உறைவிடமாகிய 
அருப்பரங்குன்றம்‌, திருச்செந்தூர்‌, பழகி, திருவேரகம்‌, 
குன்றுதோறாடல்‌, பழமுதிர்சோலைமலை இவ்வாறு தலங்‌ 
களையுந்‌ துதியுங்கள்‌. 
செவிக்குன்‌ ற வாரண ௩ல்கிசை பூட்டவன்‌ சிந்தையம்பு 
செவிக்குன்‌ ற வாரண மஞ்சலென்‌ றண்டது 

நீண்டகன்மச்‌ 

செவிக்குன்ற வாரண வேலா யுதஞ்செற்ற துற்றனகட்‌ 
செவிக்குன்ற வாரண வள்ளிபொற்‌ றாண்மற்றென்‌ 

றேடுவதே. 

(க-து) நாகமலையில்‌ ன்‌ கந்தசுவாமியே! உன்‌ 
திருப்புகழை யான்‌ கேட்டறிந்த மாத்திரத்தில்‌ நினது 
கோழிக்கொடி என்‌ ஆன்மாவை அபயங்கொடுத்து 
ஆண்டுகொண்டது. உன்‌ வேலாயுதம்‌ பிறப்புக்கிட 
மான: பேராசையை யொழித்துவிட்டது. உன்‌ தேவி 
யாரது திருவடியுங்‌ கிடைத்தது. இனி யான்‌ தேட 
வேண்டிய து என்ன இருக்கிறது £ 
திரிகையி லாயிர வெல்லாழி மண்விண்‌ டருசிரபாத்‌ 
திரிகையி லாயிர வாநந்த நாடகி சேரிமகோத்‌ 
திரிகையி லாயிர மிக்குமைந்‌ தாசெந்தி லாயொருகால்‌ 
திரிகையி லா.பிரக்‌ கோடிசுற்‌ றோடுக்‌ திருத்‌ துளமே. 


கந்தரந்தாதி 115 


(௧-து) நித்தியமானவனே! சராசரங்களைப்‌ படைத்‌ 
*தும்‌, பிரமகபாலமேரந்தியும்‌, ஆனந்த ௩டனஞ்‌ 
செய்து கயிலாசத்திலுறைகின்ற பரமசிவனுக்கும்‌ இமய 
மலையின்‌ குமாரியாகிய பார்வதிக்கும்‌ மைந்தனே! திருச்‌ 
செந்திற்‌ பதியோனே! என்‌ உள்ளமானது குலாலன்‌ சக்‌ 
கரம்‌ ஒருதரம்‌ சுற்றுவதற்குள்‌ அநேக கோடிதரம்‌ 
சுற்றி வருகின்றது; அதையடக்கியருள வேண்டும்‌, 3 
சேயவன்‌ புந்தி வனவாச மாதுடன்‌ சேர்ந்த செந்திற்‌ 
சேயவன்‌ புந்தி கனிசா சராந்தக சேந்தவென்னிற் 
சேயவன்‌ புந்தி பனிப்பானு வெள்ளிபொன்‌ 

செங்கதிரோன்‌ 
சேயவன்‌ புந்தி தடுமாற வேதருஞ்‌ சேதமின்றே 

(க-து) கான்யாறோடும்‌ புனத்திலிருந்த வள்ளி 
நாயகி பேரில்‌ அன்புகூர்ந்த செந்தி நாயகனே; அசுரர்‌ 
குலாந்தகனே! சேந்தனே! என்று துதிக்கின்றவர்‌ 
களுக்கு, நவக்கிரகங்களின்‌ வக்கிரோதயங்களாலாகுந்‌ 
தீமையில்லை. 4 
தீட்டப்‌ படாவினி யுன்னாலென்‌ சென்னி கறைப்பிறப்பில்‌ 
தீட்டப்‌ படாவி யவரல்லன்‌ யான்றிக்கு நான்மருப்புத்‌ 
தீட்டப்‌ படாவி தமுகா சலன்சிறை விட்டவன்றாள்‌ 
தீட்டப்‌ படாவி வனையே நினைவன்‌ றிசாமுகனே. 

(க-து) பிரமாவே! இனி யென்னை யுதிரநிறைந்த 
கருக்குழியில்‌ அழுந்துவோரைப்போல்‌ நினையாதே! இந்‌ 
திரன து சிறையைத்‌ தவிர்த்தாண்ட குமாரக்‌ கடவுளது 
யாத தாமரையை யடையும்‌ பொருட்டு அவனையே தியா 
னித்துக்‌ கொண்டிருக்கிறேனாதலால்‌ எனது தலை உன்‌ ' 
கையால்‌ இனி எழுதப்படாது. 5 
சிவசிவ சங்கர வேலா யுததினை வஞ்சிகுறிஞ்‌ 
சிவசிவ சங்கர வாமயில்‌ வீர செகந்திருக்கண்‌ 
சிவசிவ சங்கர மாவை யெனுந்திற லோய்பொறைவா 
சிவசிவ சங்கர மான்பட்ட வாவொளி சேர்ந்தபின்னே. 


116 கந்தரந்தாதி 


(க-து) ஏகவஸ்‌துவான பரமசிவன து மைந்தனாகிய 
வேலாயுதத்தை யுடையோனே! தினைப்புனத்தில்‌ வாழ்‌: 
கின்ற வள்ளி நாயகனே! மயிலேறும்‌ வீரனே! மாவடி 
வாய்‌ நின்ற சூரனை வென்ற வீரனே! நின்‌ திருவருளின்‌ 
பிரகாசத்தினால்‌ எனது கோபமெனும்‌ மிருகம்‌ பொறுமை. 
யென்னும்‌ ஆயுதத்தால்‌ அழிந்த தன்மையாயிற்று. 
திறவா வனக புரிவாச னிக்கச்‌ சிகரிநெஞ்சக்‌ 
திறவா வனச முனியைவென்‌ றோோய்தென்‌ 

றிசைத்திருச்செந்‌ 
திறவா வனமயி லோயந்த காலமென்‌ சிந்தைவைக்கத்‌ 
திறவா வனநின்‌ றிருவான தண்டைத்‌ திருவடியே, 

(க-து) கயிலாயத்தின்‌ கதவு திறக்கும்படிச்‌ செய்‌ ' 
கின்றவனே! கிரவுஞ்சகிரியைப்‌ பிளந்து பிரம்மாவையும்‌ 
வென்றோனே! தெற்கின்‌ கண்ண தாகிய திருச்செந்தூரில்‌ 
வாழும்‌ மயில்வாகனனே! என்‌ அனித்திய காலத்தில்‌ 
உனது தண்டையணிந்த தாளே என்‌ சிந்தையை வைக்‌ 
கும்‌ அடைக்கல ஸ்தானமாம்‌. 
சிறுமிக்‌ குமர நிகர்வீர்‌ பகிரச்‌ சிலையுயிர்த்துச்‌ 
சிறுமிக்‌ குமர சரணமென்‌ னீருய்விர்‌ செந்தினைமேற்‌ 
சிறுமிக்‌ குமர புரைத்துகின்‌ றோன்சிலை வேட்டுவனெச்‌ 
சிறுமிக்‌ குமர வணிமுடி யான்மகன்‌ சீறடிக்கே. 


(க-து) சிற்றுமியும்‌ ஈயாமல்‌ மரம்போன்‌ றிருப்பவர்‌ 
களே! நீங்கள்‌ பிழைப்பதெப்படி ? நீர்‌. தும்முங்காலையி 
லாவது தினைப்‌ புனத்தின்கண்‌ வள்ளியம்மையினிடத்‌. 
துத்‌ தமது மரபை யோதி நின்றவனும்‌, கண்ணப்ப 
நாயனார்‌ நிவேதித்த எச்சிலை இனிதாகக்கொண்ட பரம 
சிவன்‌ மைந்தனுமாகிய கந்தஸ்வாமியின்‌ திருவடியைக்‌ 
கருதிக்‌ குமரனே சரணமென்பீரானாற்‌ பிழைப்பீர்கள்‌. 


உட 
முருகா 


கந்தரலங்காரம்‌ 


காப்பு 

அடலரு ணைத்திருக்‌ கோபுரத்‌ தேயந்த வாயிலுக்கு 
வடவருகிற்‌ சென்று கண்டுகொண்‌ டேன்வரு வார்தலையிற்‌ 
றட்ப டெனப்படு குட்டுடன்‌ சர்க்கரை மொக்கியகைக்‌ 
கடதட கும்பக்‌ களிற்றுக்‌ கிளைய களிற்றினையே. 


நூல்‌ 
பேற்றைத்தவஞ்சற்றுமில்லாத வென்னைப்ரஞ்சமென்னுஞ்‌ 
சேற்றைக்‌ கழிய வழிவிட்ட வாசெஞ்‌ சடாடவிமேல்‌ 
ஆற்றைப்‌ பணியை யிதழியைத்‌ தும்பையை யம்புலியின்‌ <1 
கீற்றைப்‌ புனைந்த பெருமான்‌ குமாரன்‌ க்ருபாகரனே. 1 


அழித்துப்‌ பிறக்கவொட்‌ டாவயில்‌ வேலன்‌ கவியையன்பால்‌ ' 
எழுத்துப்‌ பிழையறக்‌ கற்கின்றி லீரெரி முண்டதென்ன 

விழித்துப்‌ புகையெழப்‌ பொங்குவெங்‌ கூற்றன்‌ விடுங்கயிற்றாற்‌ 
கழுத்திற்‌ சுருக்கிட்‌ டிழுக்குமன்‌ றோகவி கற்கின்றதே. 2 


தேரணி யிட்டுப்‌ புரமெரித்‌ தான்மகன்‌ செங்கையில்வேற்‌ 
கூரணி யிட்டணு வாகிக்‌ கிரெளஞ்சங்‌ குலைந்தரக்கர்‌ 
நேரணி யிட்டு வளைந்த கடக நெளிந்ததுசூர்ப்‌ 

பேரணி கெட்டது தேவேந்த்ர லோகம்‌ பிழைத்ததுவே. 3 


ஓரவொட்‌ டாரொன்றை யுன்னவொட்‌ டார்மல ரிட்டுனதாள்‌ 
சேரவொட்டாரைவர்‌ செய்வதென்யான்சென்‌ றுதேவருய்யச்‌ 
சோரநிட்‌ டூரனைச்‌ சூரனைக்‌ காருடல்‌ சோரிகக்கக்‌ 

கூரகட்‌ டாரியிட்‌ டோரிமைப்‌ போதினிற்‌ கொன்றவனே. 4 


திருந்தப்‌ புவனங்க ளீன்றபொற்‌ பாவை திருமுலைப்பால்‌ 
அருந்திச்‌ சரவணப்‌ பூந்தொட்டி. லேறி யறுவர்கொங்கை 
விரும்பிக்‌ கடலழக்‌ குன்றழச்‌ சூரழ விம்மியழுங்‌ 

குருந்தைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவனென்‌ றோதுங்‌ குவலயமே. 5- 


118 கந்கரலங்காரம்‌ 


பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ காக்கின்ற பேதை 
கொங்கை 
விரும்புங்‌ குமரனை மெய்யன்பி னன்மெல்ல மெல்லவுள்ள 
ரும்புக்‌ தனிப்பர மாந்தம்‌ தித்தித்‌ தறிந்தவன்றே 
கரும்புக்‌ துவர்த்துச்செந்‌ தேனும்‌ புளித்தறக்‌ கைத்ததுவே. 6 


சளத்திற்‌ பிணிபட்‌ டசட்டு க்ரியைக்குட்‌ டவிக்குமென்றன்‌ 
உளத்திற்‌ ப்ரமத்தைத்‌ தவிர்ப்பா யவுண ருரத்துதிரக்‌ 
குளத்திற்‌ குதித்துக்‌ குளித்துக்‌ களித்துக்‌ குடித்துவெற்றிக்‌ 
களத்திற்‌ செருக்கிக்‌ கழுதாட வேல்தொட்ட காவலனே. 7 
- ஒளியில்‌ விளைந்த வுயர்ஞான பூதரத்‌ துச்சியின்‌ மேல்‌ 
2 அளியில்‌ விளைக்ததொ ராநந்தத்‌ தேனை யநாதியிலே 
வெளியில்‌ விளைந்தவெறும்பாழைப்பெற்ற வெறுந்தனியைத்‌ 
தெளிய விளம்பிய வா!முக மாறுடைத்‌ தேசிகனே. 


தேனென்று பாகென்றுவமிக்‌ கொணாமொழித்‌ தெய்வவள்ளி 

/ கோனன்‌ றெனக்குப தேசித்த தொன்றுண்டு கூறவற்றோ 
வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று 
தானன்று கானன்‌ றசரீரி யன்று சரீரியன்றே. ஓ 


சொல்லுகைக்‌ கில்லையென்‌ றெல்லா மிழந்துசும்‌ மாவிருக்கு 
மெல்லையுட்‌ செல்ல எனைவிட்ட வாஇகல்‌ வேலனல்ல 
கொல்லியைச்‌ சேர்க்கின்ற சொல்லியைக்‌ கல்வரைக்‌ 
கொவ்வைச்‌ செவ்வாய்‌ 
வல்லியைப்‌ புல்கின்ற மால்வரைத்‌ தோளண்ணல்‌ வல்லபமே. 


குசைநெகி ழாவெற்றி வேலோ னவுணர்‌ குடர்குழம்பக்‌ 
கசையிடு வாசி விசைகொண்ட வாகனப்‌ பீலியின்கொத்‌ 
தசைபடு கால்பட்‌ டசைந்தது மேரு அடியிடவெண்‌ 
டிசைவரை தூள்பட்ட அத்தூளின்‌ வாரி திடர்பட்டதே. 11 


படைபட்ட வேலவன்‌ பால்வந்த வாகைப்‌ பதாகையென்னுந்‌ 
தடைபட்ட சேவல்‌ சிறகடிக்‌ கொள்ளச்‌ சலதிகிழிந்‌ 
துடைபட்ட தண்ட கடாக முதிர்ந்த துடுபடலம்‌ 

இடைபட்ட குன்றமு மாமேரு வெற்பு மிடிபட்டவே. 12 


கந்தரலங்காரம்‌ 119 


ஒருவரைப்‌ பங்கி லுடையாள்‌ குமார னுடைமணிசேர்‌ 
திருவரைக்‌ கிண்கிணி யோசை படத்திடுக்‌ கிட்டரக்கர்‌ 
வெருவரத்‌ திக்குச்‌ செவிடுபட்‌ டெட்டுவெற்‌ புங்கனகப்‌ 
பருவரைக்‌ குன்று மதிர்ந்தன தேவர்‌ பயங்கெட்டதே. 13 


குப்பாச வாழ்க்கையுட்‌ கூத்தாடு மைவரிற்‌ கொட்படைந்த 
இப்பாச நெஞ்சனை ஈடேற்று வாயிரு நான்கு வெற்பும்‌ 
அப்பாதி யாய்விழ மேருங்‌ குலுங்கவிண்‌ ணாருமுய்யச்‌ 


சப்பாணி கொட்டிய கையா நிரண்டுடைச்‌ சண்முகனே. 14 
தாவடி. யோட்டு மயிலிலுக்‌ தேவர்‌ தலையிலுமென்‌ 

பாவடி. யேட்டிலும்‌ பட்டதன்‌ றோபடி. மாவலிபால்‌ _— 
மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடுமுட்டச்‌ 

சேவடி. நீட்டும்‌ பெருமான்‌ மருகன்றன்‌ சிற்றடி.யே. 15 


தடுங்கோள்‌ மனத்தை விடுங்கோள்‌ வெகுளியைத்‌ தான 
[மென்றும்‌ 
இடுங்கோ ளிருந்த படியிருங்‌ கோளெழு பாருமுய்யக்‌ 
கொடுங்கோபச்‌ சூருடன்‌ குன்றந்‌ திறக்கத்‌ தொளைக்க 
[வைவேல்‌ 
விடுங்கோ னருள்வந்து தானே, யுமக்கு வெளிப்படுமே. 16 


வேதா கமசித்ர வேலா யுதன்வெட்சி பூத்ததண்டைப்‌ 27 


பாதார விந்த மரணாக அல்லும்‌ பகலுமில்லாச்‌ ட்ட 
சூதான தற்ற வெளிக்கே யொளித்துச்சும்‌ மாவிருக்கப்‌ 
போதா யினிமன மேதெரி யாதொரு பூதர்க்குமே. 17 


வையிற்‌ கதிர்வடி. வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்‌ கென்றும்‌ 
நொய்யிற்‌ பிளவள வேனும்‌ பகிர்மின்க ணூங்கட்கிங்ஙன்‌ 
வெய்யிற்‌ கொதுங்க வுதவா வுடம்பின்‌ வெறுநிழல்போற்‌ 
கையிற்‌ பொருளு முதவாது காணுங்‌ கடைவழிக்கே. 18 


சொன்ன கிரெளஞ்ச கிரியூ டுருவத்‌ தொளைத்தவைவேல்‌ 
மன்ன கடம்பின்‌ மலர்‌ மாலை மார்பமெள னத்தையுற்று 
நின்னை யுணர்ந்துணர்ந்‌ தெல்லா மொருங்கிய நிர்க்குணம்பூண்‌ 
டென்னை மறந்திருந்‌ தேனிறக்‌ தேவிட்ட திவ்வுடம்பே, 19 


120 கந்தரலங்காரம்‌ 


கோழிக்‌ கொடிய னடிபணி யாமற்‌ குவலயத்தே 

வாழக்‌ கருது மதியிலி காளுங்கள்‌ வல்வினை நோய்‌ 
ஊழிற்பெருவலி யுண்ணவொட்‌ டாதுங்க ளத்தமெல்லாம்‌ 
ஆழப்‌ புதைத்துவைத்‌ தால்வரு மோநும்‌ மடிப்பிறகே. 20 


மரணப்ர மாத நமக்கில்லை யாமென்றும்‌ வாய்த்ததுணை 
கிரணக்‌ கலாபியும்‌ வேலுமுண்‌ டேகிண்‌ கிணிமுகுள 

சரணப்ர தாப சசிதேவி மங்கல்ய தந்துரக்ஷா 

பரணக்ரு பாகர ஞானா கரசுர பாஸ்கரனே. 21 
மொய்தா ரணிகுழல்‌ வள்ளியை வேட்டவன்‌ முத்தமிழால்‌ 
வைதா ரையுமங்கு வாழவைப்‌ போன்வெய்ய வாரணம்போற்‌ 
கைதா னிருப துடையான்‌ தலைபத்துங்‌ கத்தரிக்க 

எய்தான்‌ மருகன்‌ உமையாள்‌ பயந்த இலஞ்சியமே. 22 
தெய்வத்‌ திருமலைச்‌ செங்கோட்டில்‌ வாழுஞ்‌ செழுஞ்சுடரே 
வைவைத்த வேற்படை வானவ னேமற வேனுனைநான்‌ 

ஐவர்க்‌ கிடம்பெறக்‌ காலிரண்‌ டோட்டி யதிலிரண்டு 
கைவைத்த வீடு குலையுமுன்‌ னேவந்து காத்தருளே. 23 
கின்னங்‌ குறித்தடி யேன்செவி நீயன்று கேட்கச்‌ சொன்ன 
குன்னங்‌ குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடுகுழல்‌ 

சின்னங்‌ குறிக்கக்‌ குறிஞ்சிக்‌ கிழவர்‌ சிறுமிதனை 
முன்னங்‌ குறிச்சியிற்‌ சென்றுகல்‌ யாண முயன்றவனே. 24 
தண்டாயுதமுக்‌ திரிசூல மும்விழத்‌ தாக்கியுன்னைத்‌ 

திண்டாட வெட்டி விழவிடு வேன்செந்தில்‌ வேலனுக்குத்‌ 
தொண்டா கியவென்‌ னவிரோத ஞானச்‌ சுடர்வடி.வாள்‌ 
கண்டாய டாவந்த காவந்து பார்சற்றென்‌ கைக்கெட்டவே. 
நீலச்‌ சிகண்டியி லேறும்பிரானெந்த நேரத்திலுங்‌ 

கோலக்‌ குறத்தி யுடன்வரு வான்குரு நாதன்சொன்ன 
சீலத்தை மெள்ளத்‌ தெளிந்தறி வார்சிவ யோகிகளே 
காலத்தை வென்றிருப்‌ பார்மரிப்‌ பார்வெறுங்‌ கர்மிகளே. 26 
ஓலையும்‌ தூதருங்‌ கண்டுதிண்‌ டாட லொழித்தெனக்குக்‌ 
காலையு மாலையு முன்னிற்கு மேகந்த வேள்மருங்கிற்‌ 

சேலையுங்‌ கட்டிய சீராவுங்‌ கையிற்‌ சிவந்த செச்சை 

மாலையுஞ்‌ சேவற்‌ பதாகையுந்‌ தோகையும்‌ வாகையுமே. 27 


கந்தரலங்காரம்‌ 127 


வேலே விளங்குகை யான்செய்ய தாளினில்‌ வீழ்ந்திறைஞ்சி 
மாலே கொளவிங்ஙன்‌ காண்பதல்‌ லான்மன வாக்குச்செய 
லாலே யடைதற்‌ கரிதா யருவுரு வாகியொன்று 

போலே யிருக்கும்‌ பொருளையெவ்‌ வாறு புகல்வதுவே. 28 


கடத்திற்‌ குறத்தி பிரானரு ளாற்கலங்‌ காதசித்தத்‌ 

திடத்திற்‌ புணையென யான்கடநங்‌ தேன்சித்ர மாதரல்குற் 
படத்திற்‌ கழுத்திற்‌ பழுத்தசெவ்‌ வாயிற்‌ பணையிலுந்தித்‌ 
தடத்திற்‌ றனத்திற்‌ கிடக்கும்வெங்‌ காம சமுத்திரமே. 29 


பாலென்‌ பதுமொழி பஞ்சென்‌ பதுபதம்‌ பாவையர்கண்‌ 
சேலென்ப தாகத்‌ திரிகின்ற நீசெந்தி லோன்றிருக்கை 
வேலென்‌ கிலைகொற்ற மயூர மென்கிலை வெட்சித்தண்டைக்‌ 
காலென்‌ கிலைமன மேயெங்ங னேமுத்தி காண்பதுவே. 30 


பொக்கக்‌ குடிலிற்‌ புகுதா வகைபுண்ட ரீகத்தினுஞ்‌ 

செக்கச்‌ சிவந்த கழல்வீடு தந்தருள்‌ சிந்துவெந்து 

கொக்குத்‌ தறிபட்‌ டெறிபட்‌ டுதிரங்‌ குமுகுமெனக்‌ 

கக்கக்‌ கிரியுரு வக்கதிர்‌ வேல்தொட்ட காவலனே. 31 


கிளைத்துப்‌ புறப்பட்ட சூர்மார்‌ புடன்கிரி யூடுருவத்‌ 
தொளைத்துப்‌ புறப்பட்ட வேற்கந்த னேதுறந்‌ தோருளத்தை 
வளைத்துப்‌ பிடித்துப்‌ பதைக்கப்‌ பதைக்க வதைக்குங்‌ ப 
கண்ணார்க்‌ 
கிளைத்துத்தவிக்கின்ற என்னை யெந்நாள்வக்‌ திரட்‌ சிப்பையே, 


முடியாப்‌ பிறவிக்‌ கடலிற்‌ புகார்முழு துங்கெடுக்கு 

மிடியாற்‌ படியில்‌ விதனப்‌ படார்வெற்றி வேற்பெருமாள்‌ 
அடியார்க்கு ஈல்ல பெருமாள்‌ அவுணர்‌ குலமடங்கப்‌ 
பொடியாக்‌ கியபெரு மாள்திரு நாமம்‌ புகல்பவரே. 33 


பொட்டாக வெற்பைப்‌ பொருதகந்தா தப்பிப்‌ போன 
, [தொன்றற்‌ 
கெட்டாத ஞான கலைதரு வாயிருங்‌ காமவிடாய்ப்‌ 
யட்டா ருயிரைத்‌ திருகிப்‌ பருகிப்‌ பசிதணிக்குங்‌ 
கட்டாரி வேல்விழி யார்வலைக்‌ கேமனங்‌ கட்டுண்டதே. 34 


122 கந்தரலங்காரம்‌ 


பத்தித்‌ துறையிழிந்‌ தானந்த வாரி படி வதினால்‌ 

புத்தித்‌ தரங்கக்‌ தெளிவதென்‌ றோபொங்கு வெங்குருதி 
மெத்திக்‌ குதிகொள்ள வெஞ்சூ ரனைவிட்ட சுட்டியிலே 
குத்தித்‌ தரங்கொண்‌ டமரா வதிகொண்ட கொற்றவனே. 35 


சுழித்தோடு மாற்றிற்‌ பெருக்கானது செல்வந்‌ துன்பமின்பங்‌ 
கழித்தோடு கின்றதெக்‌ காலநெஞ்‌ சேகரிக்‌ கோட்டுமுத்தைக்‌ 
கொழித்தோடு காவிரிச்‌ செங்கோட னென்கிலை 
குன்றமெட்டுங்‌ 
கிழித்தோடு வேலென்‌ கிலையெங்ங னேமுத்தி கிட்டுவதே.36 


கண்டுண்ட சொல்லியர்‌ மெல்லியர்‌ காமக்‌ கலவிக்கள்ளை 

மொண்டுண்‌ டயர்கினும்‌ வேன்மற வேன்முது கூளித்திரள்‌ 

டுண்டுண்‌ டுடுடுடு டூடூ டுடுடுடு டுண்டுடுண்டு 

டிண்டிண்‌ டெனக்கொட்டி யாடவெஞ்‌ சூர்க்கொன்ற 
ராவுத்தனே. 37 


காளென்‌ செயும்வினை தானென்‌ செயுமெனை நாடிவந்த 
கோளென்‌ செயுங்கொடுங்‌ கூற்றென்‌ செயுங்கும ரேசரிரு 
தாளுஞ்‌ சிலம்புஞ்‌ சதங்கையும்‌ தண்டையுஞ்‌ சண்முகமுந்‌ 
தோளுங்‌ கடம்பு மெனக்குமுன்‌ னேவந்து தோன்றிடினே. 38 
உதித்தாங்‌ குழல்வதுஞ்‌ சாவதும்‌ தீர்த்தென்னை யுன்னி 
[லொன்ரு 
விதித்தாண்‌ டருள்தருங்‌ காலமுண்‌ டோவெற்பு ௩ட்டுரக 
பதித்தாம்பு வாங்கிநின்‌ றம்பரம்‌ பம்பரம்‌ பட்டுழல 
மதித்தான்‌[திருமரு காமயி லேறிய மாணிக்கமே. 39 


சேல்பட்‌ டழிந்தது செந்தூர்‌ வயற்பொழிற்‌ றேங்கடம்பின்‌ 
மால்பட்‌ டழிந்தது பூங்கொடி யார்மனம்‌ மாமயிலோன்‌ 
வேல்பட்‌ டழிந்தது வேலையுஞ்‌:சூரனும்‌ வெற்புமவன்‌ 

கால்பட்‌ டழிந்ததிங்‌ கென்றலை மேலயன்‌ கையெழுத்தே. 40 


பாலே யனைய மொழியார்த மின்பத்தைப்‌ பற்றியென்றும்‌ 

மாலே கொண்டுய்யும்‌ வகையறி யேன்மலர்த்‌ தாள்தருவாய்‌ 
காலே மிகவுண்டு காலே யிலாத கணபணத்தின்‌ 

மேலே துயில்கொள்ளு மாலோன்‌ மருகசெவ்‌ வேலவனே. 4$: 


கந்தரலங்காரம்‌ 122 


நிணங்காட்டுங்‌ கொட்டிலை விட்டொரு வீடெய்தி 
நிற்கநிற்குஸ்‌ 
குணங்காட்டி யாண்ட குருதே சிகனங்‌ குறச்சிறுமான்‌ 
பணங்காட்டு மல்குற்‌ குருகுங்‌ குமரன்‌ பதாம்புயத்தை 
வணங்காத்‌ தலைவந்தி தெங்கே யெனக்கிங்ஙன்‌ வாய்த்‌ 
ததுவே. 42 
கவியாற்‌ கடலடைத்‌ தோன்மரு கோனைக்‌ கணபணக்கட்‌ 
செவியாற்‌ பணியணி கோமான்‌ மகனைத்‌ திறலரக்கர்‌ 
புவியார்ப்‌ பெழத்தொட்ட போர்வேன்‌ முருகனைப்‌ போற்றி 
[யன்பாற்‌ 
குவியாக்‌ கரங்கள்வந்‌ தெங்கே யெனக்கிங்ஙன்‌ கூடியவே.43 


தோலாற்‌ சுவர்வைத்து நாலாறு காலிற்‌ சுமத்தியிரு 

காலா லெழுப்பி வளைமுது கோட்டிக்கைக்‌ நாற்றிநரம்‌ 
பாலார்க்கை யிட்டுத்‌ தசைகொண்டு மேய்ந்த அகம்பிரிந்தால்‌ 
வேலாற்‌ கிரிதொளைத்‌ தோனிரு தாளன்றி வேறில்லையே. 44- 


ஒருபூ தருமறி யாத்தனி வீட்டி லுரையுணர்வற்‌ 

றிரு;பூத வீட்டி லிராமலென்‌ றானிரு கோட்டொருகைப்‌ 
பொருபூ தரமுரித்‌ தேகாச மிட்ட புராந்தகற்குக்‌ 

குருபூத வேலவ னிட்டூர சூர குலாந்தகனே. 45 


நீயான ஞான விநோதந்‌ தனையென்று நீயருள்வாய்‌ 

சேயான வேற்கந்த னேசெந்தி லாய்சித்ர மாதரல்குற்‌ 

றோயா வுருகிப்‌ பருகிப்‌ பெருகித்‌ துவளுமிந்த 

மாயா விநோத மநோதுக்க மானது மாய்வதற்கே. 46 


பத்தித்‌ திருமுக மாறுடன்‌ பன்னிரு தோள்களுமாய்த்‌ 

.தித்தித்‌ திருக்கு மமுதுகண்‌ டேன்செயன்‌ மாண்டடங்கப்‌ 
புத்திக்‌ கமலத்‌ துருகிப்‌ பெருகிப்‌ புவனமெற்றித்‌ 

தத்திக்‌ கரைபுரளும்பர மா௩ந்த சாகரத்தே. 4T 


புத்தியை வாங்கிறின்‌ பாதாம்‌ புயத்திற்‌ புகட்டியன்பாய்‌ 
முத்தியை வாங்க அறிகின்றி லேன்முது சூர்௩டுங்கச்‌ 
சத்தியை வாங்கத்‌ தரமோ குவடு தவிடுபடக்‌ 

குத்திய காங்கேய னேவினை யேற்கென்‌ குறித்தனையே. 48 


724 கந்தரலங்காரம்‌ 


சூரிற்‌ கிரியிற்‌ கதிர்வே லெறிந்தவன்‌ தொண்டர்குழாஞ்‌ 
சாரிற்‌ கதியன்றி வேறிலை காண்தண்டு தாவடி.போய்த்‌ 

தேரிற்‌ கரியிற்‌ பரியிற்‌ றிரிபவர்‌ செல்வமெல்லாம்‌ 

நீரிற்‌ பொறியென்‌ றறியாத பாவி நெடுநெஞ்சமே. 49 


படிக்குந்‌ திருப்புகழ்‌ போற்றுவன்‌ கூற்றுவன்‌ பாசத்தினாற்‌ 
"பிடிக்கும்பொழுதுவந்‌ தஞ்சலென்‌ பாய்பெரும்‌ பாம்பினின் று 
நடிக்கும்‌ பிரான்மரு காகொடுஞ்‌ சூர னடுங்கவெற்பை 
இடிக்குங்‌ கலாபத்‌ தனிம௰ி லேறு மிராவுத்தனே. 50 
மலையாறு கூறெழ வேல்வாங்கி னானை வணங்கியன்பின்‌ 
நிலையான மாதவஞ்‌ செய்குமி னோநும்மை நேடி.வருக்‌ 
தொலையா வழிக்குப்‌ பொதிசோறு முற்ற துணையுங்கண்டீர்‌ 
இலையா யினும்வெந்த தேதா யினும்பகிர்ந்‌ தேற்றவர்க்கே. 51 
சிகராத்ரி கூறிட்ட வேலுஞ்செஞ்‌ சேவலுஞ்‌ செந்தமிழாற்‌ 
பகரார்மீ; பணி பாசசங்‌ க்ராம பணாமகுட 

நிகராட்‌ சமபட்ச பட்சி துரங்க ந்ருபகுமரா 

குமராட்‌ சசபட்ச விட்சோப தீர குணதுங்கனே. 52 
'வேடிச்சி கொங்கை விரும்புங்‌ குமரனை மெய்யன்பினாற்‌ 

பாடிக்‌ கசிந்துள்ள போதே கொடாதவர்‌ பாதகத்தாற்‌ 

றேடிப்‌ புதைத்துத்‌ திருட்டிற்‌ கொடுத்துத்‌ திகைத்திளைத்து 
வாடிக்‌ கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. 53 
சாகைக்கு மீண்டு பிறக்கைக்கு மன்றித்‌ தளர்ந்தவர்க்கொன்‌ 
நீகைக்‌ கெனைவிதித்‌ தாயிலை யேயிலங்‌ காபுரிக்குப்‌ 
போகைக்கு 8வழி காட்டென்று போய்க்கடல்‌ தீக்கொளுந்த 
வாகைச்‌ சிலைவளைத்‌ தோன்மரு காமயில்‌ வாகனனே. 54 
ஆங்கா ரமுமடங்‌ காரொடுங்‌ கார்பர மாநந்தத்தே 

'தேங்கார்‌ நினைப்பு மறப்பு மறார்தினைப்‌ போதளவும்‌ 

ஓங்காரத்‌ துள்ளொளிக்‌ குள்ளே முருக னுருவங்கண்டு 
தூங்கார்‌ தொழும்புசெய்யா ரென்செய்‌ வார்யமதூதருக்கே.55 
கிழியும்‌ படியடற்‌ குன்றெறிந்‌ தோன்கவி கேட்டுருகி 

இழியுங்‌ கவிகற்‌ நிடாதிருப்‌ பீரெரி வாய்நரகக்‌ 

குழியுந்‌ துயரும்‌ விடாய்ப்படக்‌ கூற்றுவனூர்க்‌ குச்செல்லும்‌ 
வழியும்‌ துயரும்‌ பகரீர்‌ பகரீர்‌ மறந்தவர்க்கே. 56 


கந்தரலங்காரம்‌ 125 


பொருபிடி. யுங்களி றும்விளை யாடும்‌ புனச்சிறுமான்‌ 

தருபிடி காவல சண்முக வாவெனச்‌ சாற்றிநித்தம்‌ 

இருபிடி. சோறுகொண்‌ டிட்டுண்‌ டிருவினை யோமிறந்தால்‌ 
ஒருபிடி. சாம்பருங்‌ காணாது மாய வுடம்பிதுவே. 57: 


நெற்றாப்‌ பசுங்கதிர்ச்‌ செவ்வேனல்‌ காக்கின்ற நீலவள்ளி 
முற்றாத்‌ தனத்திற்‌ கினிய பிரானிக்கு முல்லையுடன்‌ 

பற்றாக்கை யும்வெந்து சங்க்ராம வேளும்‌ படவிழியாற் 
செற்றார்க்‌ கினியவன்‌ தேவேந்த்ர லோக சிகாமணியே. 58: 


பொங்கார வேலையில்‌ வேலைவிட்‌ டோனருள்‌ போலுதவ 
எங்கா யினும்வரு மேற்பவர்க்‌ கிட்ட திடாமல்வைத்த 

வங்கா ரமுமுங்கள்‌ சிங்கார வீடு மடந்தையருஞ்‌ 

சங்காத மோகெடு வீருயிர்‌ போமத்‌ தனிவழிக்கே. 59: 


சிந்திக்கி லேனின்று சேவிக்கி லேன்றண்டைச்‌ சிற்றடியை 
வந்திக்கி லேனொன்றும்‌ வாழ்த்துகி லேன்மயில்‌ வாகனனைச்‌ 
சந்திக்கி லேன்பொய்யை நிந்திக்கி லேனுண்மை 

4 சாதிக்கிலேன்‌- 
புநதிக்கி லேசமுங்‌ காயக்கி லேசமும்‌ போக்குதற்கே. 60: 


வரையற்‌ றவுணர்‌ சிரமற்று வாரிதி வற்றச்செற்ற 

புரையற்ற வேலவன்‌ போதித்‌ தவா!பஞ்ச பூதமுமற்‌ 

றுரையற்‌ றுணவர்வற்‌ றுடலற்‌ றுபாயமற்றுக்‌ 

கரையற்‌ றிருளற்‌ றெனதற்‌ றிருக்குமக்‌ காட்சியதே. 61 


ஆலுக்‌ கணிகலம்‌ வெண்டலை மாலை யகிலமுண்ட 

மாலுக்‌ கணிகலந்‌ தண்ணந்துழாய்மயி லேறுமையன்‌ 

காலுக்‌ கணிகலம்‌ வானோர்‌ முடியுங்‌ கடம்புங்கையில்‌ 

வேலுக்‌ கணிகலம்‌ வேலையுஞ்‌ சூரனு மேருவுமே. 62 


பாதித்‌ திருவுருப்‌ பச்சென்‌ றவர்க்குத்தன்‌ பாவனையைப்‌ 
போதித்த நாதனைப்போர்வேலனைச்சென்று போற்றியுய்யச்‌ 
சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுதுருகிச்‌ 
சாதித்த புத்திவந்‌ தெங்கே யெனக்கிங்ஙன்‌ சந்தித்ததே. 63 


126 கந்தரலங்காரம்‌ 


யட்டிக்‌ கடாவில்‌ வருமந்த காவுனைப்‌ பாரறிய 

வெட்டிப்‌ புறங்கண்‌ டலா துவிடேன்‌ வெய்ய சூரனைப்போய்‌ 
முட்டிப்‌ பொருதசெவ்‌ வேற்பெரு மாள்திரு முன்புநின்றேன்‌ 
கட்டிப்‌ புறப்பட. டாசத்தி வாளென்றன்‌ கையதுவே. 64 


'வெட்டுங்‌ கடாமிசைத்‌ தோன்றும்‌ வெங்கூற்றன்‌ விடுங்‌ 
கயிற்றாற்‌ 

கட்டும்‌ பொழுது விடுவிக்க வேண்டுங்‌ கராசலங்கள்‌ 

எட்டுங்‌ குலகிரி யெட்டும்விட்‌ டோடவெட்‌ டாதவெளி 

மட்டும்‌ புதைய விரிக்குங்‌ கலாப மயூரத்தனே. 65 


நீர்க்‌ குமிழிக்கு நிகரென்பர்‌ யாக்கைமில்‌ லாதுசெல்வம்‌ 
பார்க்கு மிடத்தந்த மின்போலு மென்பர்‌ பசித்துவந்தே 

ஏற்கு மவர்க்கிட வென்னினெங்‌ கேனு மெழுந்திருப்பார்‌ 
வேற்குமரற்‌ கன்பிலாதவர்‌ ஞான மிகவுஈன்றே. 66 


பெறுதற்‌ கரிய பிறவியைப்‌ பெற்றுநின்‌ சிற்றடியைக்‌ 

குறுகிப்‌ பணிந்து பெறக்கற்‌ றிலேன்மத கும்பகம்பத்‌ 

தறுகட்‌ சிறுகட்‌ சங்க்ராம சயில சரசவல்லி 

இறுகத்‌ தழுவுங்‌ கடகா சலபன்‌ னிருபுயனே. 67 


சாடுஞ்‌ சமரத்‌ தனிவேன்‌ முருகன்‌ சரணத்திலே 

ஓடுங்‌ கருத்தை யிருத்தவல்‌ லார்க்குகம்‌ போய்ச்சகம்‌ போய்ப்‌ 
பாடுங்‌ கவுரி பவுரிகொண்‌ டாடப்‌ பசுபதிநின்‌ 

ரூடும்‌ பொழுது பரமா யிருக்கு மதீதத்திலே. 68 


தந்தைக்கு முன்னர்‌ தனிஞான வாளொன்று சாதித்தருள்‌ 
கந்தச்‌ சுவாமி யெனைத்தேற்‌ றியபின்னர்க்‌ காலன்வெம்பி 
வந்திப்‌ பொழுதென்னை யென்செய்ய லாஞ்சத்தி 
வாளொன்றினாற்‌ 
சிந்தத்‌ துணிப்பன்‌ தணிப்பருங்‌ கோபத்ரி சூலத்தையே. 69 


விழிக்குத்‌ துணைதிரு மென்மலர்ப்‌ பாதங்கள்‌ மெய்ம்மைகுன்றா 
மொழிக்குத்‌ துணைமுரு காவெனு நாமங்கள்‌ முன்புசெய்த 
பழிக்குத்‌ துணையவன்‌ பன்னிரு தோளும்‌ பயந்ததனி 

வழிக்குத்‌ துணைவடி. வேலுஞ்செங்‌ கோடன்‌ மயூரமுமே. 70 


கந்தரலங்காரம்‌ 127 


துருத்தி யெனும்படி. கும்பித்து வாயுவைச்‌ சுற்றிமுறித்‌ 

துருத்தி யுடம்பை யொறுக்கிலென்‌ னாஞ்சிவ யோக மென்னுங்‌ 
குருத்தை யறிந்து முகமா றுடைக்குரு நாதன்சொன்ன 
கருத்தை மனத்தி லிருத்துங்கண்‌ டீர்முத்தி கைகண்டதே. 71 


சேந்தனைக்‌ கந்தனைச்‌ செங்கோட்டு வெற்பனைச்‌ 
செஞ்சுடர்வேல்‌ 
வேந்தனைச்‌ செந்தமிழ்‌ நூல்விரித்‌ தோனை விளங்குவள்ளி 
காந்தனைக்‌ கந்தக்‌ கடம்பனைக்‌ கார்மயில்‌ வாகனனைச்‌ 
சாந்துணைப்‌ போது மறவா தவர்க்கொரு தாழ்வில்லையே, 72 


போக்கும்‌ வரவு மிரவும்‌ பகலும்‌ புறம்புழுள்ளும்‌ 

வாக்கும்‌ வடிவு முடிவுமில்‌ லாதொன்று வந்துவந்து 

தாக்கு மனோலயரந்‌ தானே தருமெனைத்‌ தன்வசத்தே 

ஆக்கு மறுமுக வாசொல்‌ லொணாதிந்த ஆரந்தமே. 73 


அராப்புன வேணியன்‌ சேயருள்‌ வேண்டு மவிழ்ந்த அன்பாற்‌ 
குராப்புனை தண்டையந்‌ தாள்தொழல்‌ வேண்டுங்‌ கொடிய 


ஐவர்‌ 
பராக்கறல்‌ வேண்டும்‌ மனமும்‌ பதைப்பறல்‌ வேண்டு மென்றால்‌ 
இராப்பக லற்ற இடத்தே யிருக்கை யெளிதல்லவே. 74 
படிக்கின்‌ றிலைபழ நித்திரு நாமம்‌ படிப்பவர்தாள்‌ 
முடிக்கின்‌ றிலைமுரு காவென்‌ கிலைமுசி யாமலிட்டு 
மிடிக்கின்‌ றிலைபர மாநந்த மேற்கொள விம்மிவிம்மி 
௩டி.க்கின்‌ றிலைநெஞ்ச மேதஞ்ச மேது ஈமக்கினியே. 75 


கோடாத வேதனுக்‌ கியான்செய்த குற்றமென்‌ குன்றெறிந்த 
தாடாள னேதென்‌ தணிகைக்‌ குமரநின்‌ றண்டையந்தாள்‌ 
சூடாத சென்னியு நாடாத கண்ணுந்‌ தொழாதகையும்‌ ்‌ 
பாடாத நாவு மெனக்கே தெரிந்து படைத்தனனே. 76 


சேல்வாங்கு கண்ணியர்‌ வண்ணப்பயோதரஞ்‌ சேரஎண்ணி 
மால்வாங்கி யேங்கி மயங்காமல்‌ வெள்ளி மலையெனவே 
கால்வாங்கி நிற்குங்‌ களிற்றான்‌ கிழத்தி கழுத்திற்கட்டு 
நூல்வாங்கிடாதன்‌ றுவேல்வாங்கிபூங்கழல்நோக்கு நெஞ்சே? 7 


128 கந்தரலங்காரம்‌ 


கூர்கொண்ட வேலனைப்‌ போற்றாம லேற்றங்கொண் 
டாடுவிர்காள்‌ 
போர்கொண்ட கால னுமைக்கொண்டு போமன்று 3 
பூண்பனவு்‌: 
தார்கொண்ட மாதரு மாளிகை யும்பணச்‌ சாளிகையும்‌ 
ஆர்கொண்டு போவரையோகெடுவீர்‌ நும்‌ மறிவின்மையே. 78 


பந்தாடு மங்கையர்‌ செங்கயற்‌ பார்வையிற்‌ பட்டுழலுஞ்‌ 
சிந்தா குலந்தனைத்‌ தீர்த்தருள்‌ வாய்செய்ய வேன்முருகா 
கொந்தார்‌ கடம்பு புடைசூழ்‌ திருத்தணிக்‌ குன்றினிற்குங்‌ 
கந்தா இளங்குமரா அம ராவதி காவலனே. 


மாகத்தை முட்டி வருநெடுங்‌ கூற்றன்வந்தாலென்முன்னே 
தோகைப்‌ புரவியிற்‌ றோன்றிநிற்‌ பாய்சுத்த நித்தமுத்தித்‌ 
த்யாகப்‌ பொருப்பைத்‌ த்ரிபுராந்‌ தகனைத்‌ த்ரியம்பகனைப்‌ 
பாகத்தில்‌ வைக்கும்‌ பரமகல்‌ யாணிதன்‌ பாலகனே. 80 


தாரா கணமெனுக்‌ தாய்மார்‌ அறுவர்‌ தருமுலைப்பால்‌ 

ஆரா துமைமுலைப்‌ பாலுண்ட பால னரையிற்கட்டுஞ்‌ 

சீராவுங்‌ கையிற்‌ சிறுவாளும்‌ வேலுமென்‌ சிந்தையவே 

வாரா தகலந்த காவந்த போதுயிர்‌ வாங்குவனே. 81 


தகட்டிற்‌ சிவந்த கடம்பையு நெஞ்சையுந்‌ தாளிணைக்கே 
புகட்டிப்‌ பணியப்‌ பணித்தரு ளாய்புண்ட ரீகனண்ட 
முகட்டைப்‌ பிளந்து வளர்ந்திந்த்ர லோகத்தை முட்டவெட்டிம்‌ 
பகட்டிற்‌ பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே. 82 


தேங்கிய அண்டத்‌ திமையோர்‌ சிறைவிடச்‌ சிற்றடிக்கே 
பூங்கழல்‌ கட்டும்‌ பெருமாள்‌ கலாபப்‌ புரவிமிசை 

தாங்கி நடப்ப முறிந்தது சூரன்‌ தளந்தனிவேல்‌ 

வாங்கி யனுப்பிடக்‌ குன்றங்க ளெட்டும்‌ வழிவிட்டவே. 83 


மைவருங்‌ கண்டத்தர்‌ மைந்தகந்தாவென்று வாழ்த்துமிந்தக்‌ 
கைவருந்‌ தொண்டன்றி மற்றறி யேன்கற்ற கல்வியும்‌ போய்ப்‌ 
பைவருங்‌ கேளும்‌ பதியுங்‌ கதறப்‌ பழகிநிற்கும்‌ 

ஐவருங்‌ கைவிட்டு மெய்விடும்‌ போதுன்‌ னடைக்கலமே. 84 


கந்தரலங்காரம்‌ 129 


காட்டிற்‌ குறத்தி பிரான்பதத்‌ தேகருத்‌ தைப்புகட்டின்‌ 
வீட்டிற்‌ புகுதன்‌ மிகவெளி தேவிழி நாசிவைத்து 

மூட்டிக்‌ கபாலமூ லாதார நேரண்ட மூச்சையுள்ளே 

ஓட்டிப்‌ பிடி. த்தெங்கு மோடாமற்‌ சாதிக்கும்‌ யோகிகளே. 85 


வேலா யுதன்சங்கு சக்ராயு தன்விரிஞ்‌ சன்னறியாச்‌ 

சூலா யுதன்‌ தந்த கந்தச்‌ சுவாமி சுடர்க்குடுமிக்‌ 

காலா யுதக்கொடி. யோனரு ளாய கவசமுண்டென்‌ 

பாலா யுதம்வரு மோயம னோடு பகைக்கினுமே. 86 


குமரா சரணஞ்‌ சரணமென்‌ றண்டர்‌ குழாந்துதிக்கும்‌ 

அமரா வதியிற்‌ பெருமாள்‌ திருமுக மாறுங்கண்ட 

தமராகி வைகுந்‌ தனியான ஞான தபோதனர்க்கிங்‌ 
கெமராசன்‌ விட்ட கடையேடு வந்தினி யென்செயுமே. 87 


வணங்கித்‌ துதிக்க அறியா மனித ர௬ுடனிணங்கிக்‌ 
குணங்கெட்ட துட்டனை யீடேற்றுவாய்‌ கொடி. யுங்கழுகும்‌ 
பிணங்கத்‌ துணங்கையலகை கொண்டாடப்‌ பிசிதர்‌ தம்வாய்‌ 
நிணங்கக்க விக்ரம வேலா யுதந்தொட்ட நிர்மலனே. 88 


பங்கே ருகனெனைப்‌ பட்டோ லையிலிடப்‌ பண்டுதளை 

தங்காலி லிட்ட தறிந்தில னோதனி வேலெடுத்துப்‌ 
பொங்கோதம்‌ வாய்விடப்‌ பொன்னஞ்‌ சிலம்பு புலம்பவரும்‌ 
எங்கோ னறியி னினிநான்‌ முகனுக்‌ கிருவிலங்கே. 89 


மாலோன்‌ மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு 

மேலான தேவனை மெய்ஞ்ஞான தெய்வத்தை மேதினியில்‌ 
சேலார்‌ வயற்பொழிற்‌ செங்கோடனைச்‌ சென்று கண்டுதொழ 
நாலா யிரங்கண்‌ படைத்தில னேயந்த நான்முகனே. 90 


கருமான்‌ மருகனைச்‌ செம்மான்‌ மகளைக்‌ களவுகொண்டு 

வருமா குலவனைச்‌ சேவற்கைக்‌ கோளனை வானமுய்யப்‌ 

பொருமா வினைச்செற்ற போர்வேல னைக்கன்னிப்‌ பூகமுடன்‌ 

தருமா மருவுசெங்‌ கோடனை வாழ்த்துகை சால௩ன்றே. 91 
7652-8 


130 கந்தரலங்காரம்‌ 

தொண்டர்கண்‌ டண்டிமொண்‌ டுண்டிருக்‌ குஞ்சுத்த 
ஞானமென்னுந்‌ 

தண்டையம்‌ புண்டரீ கந்தருவாய்‌ சண்ட தண்டவெஞ்சூர்‌ 

மண்டலங்‌ கொண்டுபண்‌ டண்டரண்‌ டங்கொண்டு 


மண்டிமிண்டக்‌ 
கண்டுருண்‌ டண்டர்விண்‌ டோடாமல்‌ வேல்தொட்ட 
காவலனே. 92 


மண்கம முந்தித்‌ திருமால்‌ வலம்புரி யோசையந்த 

விண்கமழ்‌ சோலையும்‌ வாவியுங்‌ கேட்டது வேலெடுத்துத்‌ 
திண்கிரி சிந்த விளையாடும்‌ பிள்ளைத்‌ திருவரையிற்‌ 

கிண்கிணி யோசை பதினா லுலகமுங்‌ கேட்ட துவே. 93 


தெள்ளிய ஏனலிற்‌ கிள்ளையைக்‌ கள்ளச்‌ சிறுமியெனும்‌ 
வள்ளியை வேட்டவன்‌ தாள்வேட்‌ டிலைசிறு வள்ளைதள்ளித்‌ 
துள்ளிய கெண்டையைத்‌ தொண்டையைத்‌ தோதகச்‌ 

சொல்லைநல்ல 
வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே. 


யான்றானெ னுஞ்சொல்‌ லிரண்டுங்‌ கெட்டாலன்றி 
[யாவருக்குந்‌ 
தோன்றாது சத்தியக்‌ தொல்லைப்‌ பெருநிலஞ்‌ சூகரமாய்க்‌ 
கீன்றான்‌ மருகன்‌ முருகன்க்ரு பாகரன்‌ கேள்வியினாற்‌ 
சான்றாரு மற்ற தனிவெளிக்‌ கேவந்து சந்திப்பதே. 95 


தடக்கொற்ற வேள்மயி லேயிடர்‌ தீரத்‌ தனிவிடில்‌ நீ 

வடக்கிற்‌ கிரிக்கப்‌ புறத்துநின்‌ றோகையின்‌ வட்டமிட்டுக்‌ 
கடற்கப்‌ புறத்துங்‌ கதிர்க்கப்‌ புறத்துங்‌ கனகசக்ரத்‌ 

திடர்க்கப்‌ புறத்தும்‌ திசைக்கப்‌ புறத்துந்‌ திரிகுவையே. 96 


சேலிற்‌ றிகழ்வயற்‌ செங்கோடை வெற்பன்‌ செழுங்கலபி 
ஆலித்‌ த௩ந்தன்‌ பணாமுடி. தாக்க அதிர்ந்ததிர்க்து 

காலிற்‌ கிடப்பன மாணிக்க ராசியுங்‌ காசினியைப்‌ 

பாலிக்கு மாயனுஞ்‌ சக்ரா யுதமும்‌ பணிலமுமே. 97 


கந்தரலங்காரம்‌ 797 


கதிதனை யொன்றையுங்‌ காண்கின்றி லேன்கந்த வேல்முருகா 
நதிதனை யன்னபொய்‌ வாழ்விலன்‌ பாய்நரம்பாற்‌ பொதிந்த 
'பொதிதனை யுங்கொண்டு திண்டாடு மாறெனைப்‌ போதவிட்ட 
விதிதனை கொந்துநொக்‌ திங்கேயென்‌ றன்மனம்‌ வேகின்றதே. 


காவிக்‌ கமலக்‌ கழலுடன்‌ சேர்த்தெனைக்‌ காத்தருளாய்‌ 

தூவிக்‌ குலமயில்‌ வாகன னேதுணை யேதுமின்றித்‌ 

தாவிப்‌ படரக்‌ கொழுகொம்‌ பிலாத தனிக்கொடி போல்‌ 

பாவித்‌ தனிமனக்‌ தள்ளாடி வாடிப்‌ பதைக்கின்றதே. 99 


இடுதலைச்‌ சற்றுங்‌ கருதேனைப்‌ போதமி லேனையன்பாற்‌ 

்‌ கெடுதலி லாத்தொண்‌ டரிற்கூட்‌ டியவா! கிரெளஞ்சவெற்பை 
அடுதலைச்‌ சாதித்த வேலோன்‌ பிறவி யறவிச்சிறை 

விடுதலைப்‌ பட்டது விட்டது பாச வினைவிலங்கே. 100 


அலங்காணும்‌ வேந்தர்தமக்கு மஞ்சார்‌ யமன்‌ சண்டைக்கஞ்சார்‌ 
துலங்கா நரகக்‌ குழியணு கார்துட்ட நோயணுகார்‌ 

கலங்கார்‌ புலிக்குங்‌ கரடிக்கும்‌ யானைக்குங்‌ கந்தனன்னூல்‌ 
அலங்கார நூற்று ளொருகவி தான்கற்‌ றறிந்தவரே. 101 


திருவடி யுந்தண்டை யுஞ்சிலம்‌ புஞ்சிலம்‌ பூடுருவப்‌ 
பொருவடி வேலுங்‌ கடம்பும்‌ தடம்புயம்‌ ஆறிரண்டும்‌ 
மருவடி வான வதனங்க ளாறும்‌ மலர்க்கண்களுங்‌ 
(குருவடி. வாய்வந்தென்‌ னுள்ளங்‌ குளிரக்‌ குதிகொண்டவே, 


இராப்பக லற்ற இடங்காட்டி யானிருந்‌ தேதுதிக்கக்‌ 
.குராப்புன தண்டையம்‌ தாளரு ளாய்கரி கூப்பிட்டாள்‌ 
கராப்படக்‌ கொன்றக்‌ கரிபோற்ற நின்ற கடவுள்மெச்சும்‌ 
பராக்ரம வேல நிருதசங்‌ கார பயங்கரனே. 103 


'செங்கே ழடுத்த சினவடி வேலும்‌ திருமுகமும்‌ 

பங்கே நிரைத்தநற்‌ பன்னிரு தோளும்‌ பதுமமலர்க்‌ 
'கொங்கே தரளஞ்‌ சொரியுஞ்செங்‌ கோடைக்‌ குமரனென 
எங்கே நினைப்பினும்‌ அங்கேயென்‌ முன்வர்‌ தெதிர்மிற்பனே. 


192 கந்தரலங்காரம்‌ 


ஆவிக்கு மோசம்‌ வருமா றறிந்துன்‌ னருட்பதங்கள்‌ i 
சேவிக்க என்று நினைக்கின்றி லேன்வினை தீர்த்தருளாய்‌ 
வாவித்‌ தடவயல்‌ சூழுக்‌ திருத்தணி மாமலைவாழ்‌ 

சேவற்‌ கொடியுடை யானே யமர சிகாமணியே. 105 
கொள்ளித்‌ தலையில்‌ எறும்பது போலக்‌ குலையுமென்றன்‌ 
உள்ளத்‌ துயரை யொழித்தரு ளாயொரு கோடிழுத்தக்‌ 
தெள்ளிக்‌ கொழிக்குங்‌ கடற்செந்தின்‌ மேவிய சேவகனே 
வள்ளிக்கு வாய்த்தவ னேமயி லேறிய மாணிக்கமே. 106 
சூலம்‌ பிடித்தெம பாசஞ்‌ சுழற்றித்‌ தொடர்ந்துவருங்‌ 

காலன்‌ தனக்கொரு காலுமஞ்‌ சேன்கடல்‌ மீதெழுந்த 

ஆலங்‌ குடித்த பெருமான்‌ குமாரன்‌ அறுமுகவன்‌ 

வேலும்‌ திருக்கையு முண்டே ஈமக்கொரு மெய்த்‌ துணையே. 


தண்டையணி வெண்டையங்‌ கிண்கிணிச தங்கையுந்‌ 


தண்கழல்சி லம்புடன்‌ கொஞ்சவேஙின்‌ 
தந்தையினை முன்பரிந்‌ தின்பவுரி கொண்டு௩ன்‌ 
சந்தொடம ணைந்துநின்‌ றன்புபோலக்‌. 
கண்டுறக டம்புடன்‌ சந்தமகு டங்களும்‌ 
கஞ்சமலர்‌ செங்கையுஞ்‌ சிக்‌ துவேலும்‌- 
கண்களுமு கங்களுஞ்‌ சந்திரநி றங்களுங்‌ 
கண்குளிர என்றன்முன்‌ சந்தியாவோ 


புண்டரிக ரண்டமுங்‌ கொண்டபகி ரண்டமும்‌ 


பொங்கியெழ வெங்களங்‌ கொண்டபோது, 
பொன்கிரியெ னஞ்சிறந்‌ தெங்கினும்‌ வளர்ந்துமுன்‌ 
புண்டரிகர்‌ தந்தையுஞ்‌ சிந்தைகூர 


கொண்ட௩ட னம்பதஞ்‌ செந்திலிலு மென்றன்முன்‌ 
கொஞ்சி௩ட னங்கொளுங்‌ கந்தவேளே 

கொங்கைகுற மங்கையின்‌ சந்தமண முண்டிடுங்‌ 
கும்பமுஙி கும்பிடுந்‌ தம்பிரானே. 


திருப்புகழ்‌ 193 


அபகார நிந்தைபட்‌ : டுழலாதே 
அறியாத வஞ்சரைக்‌ குறியாதே 
உபதேச மந்திரப்‌ பொருளாலே 
உனைகானி னைந்தருட்‌ பெறுவேனோ 
இபமாமு கன்தனக்‌ கிளையோனே 
இமவான்ம டந்தையுத்‌ தமிபாலா 
ஜெபமாலை தந்தசற் குருகாதா 
திருவாவி னன்குடிப்‌ பெருமாளே. 


கிருத ரார்க்கொரு காலா ஜேஜெய 
சுரர்க ளேத்திடு வேலா ஜேஜெய 
நிமல னார்க்கொரு பாலா ஜேஜெய விறலான 
நெடிய வேற்படை யானே ஜேஜெய 
எனத ராப்பகல்‌ தானே நான்மிக 
நினது தாட்டொழு மாறே தானினி யுடனேதான்‌ 


தரையி னாழ்த்திரை யேழே போலெழு 
பிறவி மாக்கட லூடே நானுறு 
சவலை தீர்த்துன தாளே சூடியு னடியார்வாழ்‌ 
சபையி னேற்றியின்‌ ஞானா போதமு 
மருளி யாட்கொளு மாறே தானது 
தமிய னேற்குமு னேநீ மேவுவ தொருநாளே 
குருவி னாட்டர சாள்வான்‌ வேணுவி 
னுருவ மாய்ப்பல நாளே தானுறு 
தவசினாற்சிவ னீபோய்‌ வானவர்‌ சிறைதீரச்‌ 
சகல லோக்கிய மேதா னாளுறு 
மசுர பார்த்திப னோடே சேயவர்‌ 
தமரை வேற்கொடு நீறு யேபட விழமோதென்‌ 
றஹருள ஏற்றம ரோடே போயவ 
ருறையு மாக்கிரி யோடே தானையு 
மழிய வீழ்த்தெதிர்‌ கரோ டேயம ரடலாகி 
அமரில்‌ வீட்டியும்‌ வானோர்‌ தானுறு 
சிறையை மீட்டர னார்பால்‌ மேவிய 
அதிப ராக்ரம வீரா வானவர்‌ பெருமாளே. 


௨ 


கந்தரநுபூதி 


--(௦)- 


காப்பு 
நெஞ்சக்‌ கனகல்லு நெகிழ்ந்‌ துருகத்‌ ்‌ 
கஞ்சத்‌ தருள்சண்‌ முகனுக்‌ கியல்சேர்‌ 
செஞ்சொற்‌ புனைமாலை சிறந்‌ திடவே 
பஞ்சக்‌ கரவானை பதம்‌ பணிவாம்‌. 

நூல்‌ 
ஆடும்‌ பரிவே லணிசே வலெனப்‌ 
பாடும்‌ பணியே பணியா வருள்வாய்‌ 
தேடுங்‌ கயமா முகனைச்‌ செருவிற் 
சாடுக்‌ தனியானை சகோதரனே. 
உல்லாச நிராகுல யோக விதச்‌ 
சல்லாப விநோதனு நீ யலையோ 
எல்லாமற என்னை யிழந்த ஈலஞ்‌ 
சொல்லாய்‌ முருகா சுரபூ பதியே. 
வானோ புனல்பார்‌ கனல்மா ௬தமோ 
ஞானோ தயமோ நவில்நான்‌ மறையோ 
யானோ மனமோ எனையாண்‌ டவிடந்‌ 
தானோ பொருளா வதுசண்‌ முகனே. 
வளைபட்ட கைம்‌ மாதொடு மக்க ளெனுக்‌ 
தளைபட்‌ டழியத்‌ தகுமோ தகுமோ 
கிளைபட்‌ டெழுசு ருரமுங்‌ கிரியுந்‌ 
தொளைபட்‌ டுருவத்‌ தொடுவே லவனே. 
மகமாயை களைந்திட வல்ல பிரான்‌ 
முகமாறு மொழிந்து மொழிந்‌ திலனே 
அகமாடை மடந்தைய ரென்‌ றயருஞ்‌ 
சகமாயையுள்‌ நின்று தயங்குவதே. 


கந்தரநுபூதி 


திணியா னமனோ சிலைம்‌ துனதாள்‌ 
அணியா ரரவிந்த மரும்புமதோ 
பணியா வென வள்ளி பதம்‌ பணியுக்‌ 
தணியா வதிமோக தயாபரனே. 


கெடுவாய்‌ மனனே கதிகேள்‌ கரவா 
திடுவாய்‌ வடிவே லிறைதாள்‌ நினைவாய்‌ 
சுடுவாய்‌ நெடுவே தனைதூள்‌ படவே 
விடுவாய்‌ விடுவாய்‌ வினையா வையுமே, 


அமரும்‌ பதிகே ளகமா மெனுமிப்‌ 
பிமரங்‌ கெடமெய்ப்‌ பொருள்‌ பேசியவா 
குமரன்‌ கிரிராச குமாரி மகன்‌ 
சமரம்பொரு தானவ நாசகனே. 


மட்டுர்குழல்‌ மங்கையர்‌ மையல்‌ வலைப்‌ 
பட்டுசல்‌ படும்‌ பரிசென்‌ றொழிவேன்‌ 
தட்டு டறவேல்‌ சயிலத்‌ தெறியும்‌ 
நிட்டூர நிராகுல நிர்ப்‌ பயனே. 


கார்மா மிசைகா லன்வரி ற்‌ கலபத்‌ 
தேர்மா மிசைவந்‌ தெதிரப்‌ படுவாய்‌ 
தார்மார்ப வலாரி தலாரி யெனுஞ்‌ 
சூர்மா மடியத்‌ தொடுவே லவனே. 


கூகா வெனவென்‌ கிளைகூ டியழப்‌ 
போகா வகைமெய்ப்‌ பொருள்பே சியவா 
நாகாசல வேலவ நாலுகவித்‌ 

தியாகா ௬ரலோக சிகாமணியே. 


செம்மான்‌ மகளைத்‌ திருடுக்‌ திருடன்‌ 
பெம்மான்‌ முருகன்‌ பிறவா னிறவான்‌ 
சும்மா இருசொல்‌ லறவென்‌ றலுமே 
அம்மா பொரு ளொன்று மறிந்திலனே. 


135 


10 


11 


12 


136 


கந்தரநுபூதி 


முருகன்‌ தனிவேல்‌ முனிநங்‌ குருவென்‌ 
றருள்கொண் டறியா ரறியுக்‌ தரமோ 
உருவன்‌ றருவன்‌ றுளதன்‌ றிலதன்‌ 
றிருளன்‌ றொெளியன்‌ றெனகின்‌ றதுவே. 


கைவாய்‌ கதிர்வேல்‌ முருகன்‌ கழல்பெற்‌ 
அய்வாய்‌ மனனே யொழிவா யொழிவாய்‌ 
மெய்வாய்‌ விழி நாசியொடுஞ்‌ செவியாம்‌ 
ஐவாய்‌ வழி செல்லு மவாவினையே. 


முருகன்‌ குமரன்‌ குகனென்று மொழிந்‌ 
துருகுஞ்‌ செயல்தந்‌ துணர்வென்‌ றருள்வாய்‌ 
பொருபுங்‌ கவரும்‌ புவியும்‌ பரவுங்‌ 
குருபுங்கவ எண்குண பஞ்சரனே. 


பேராசை யெனும்‌ பிணியிற்‌ பிணிபட்‌ 
டோரா வினையே னுழலத்‌ தகுமோ 
வீரா முதுசூர்‌ படவே லெறியுஞ்‌ 

சூரா சுரலோக துரந்தரனே. 


யாமோதிய கல்வியு மெம்மறிவுந்‌ 
தாமேபெற வேலவர்‌ தந்ததனாற்‌ 
பூமேல்‌ மயல்போ யறமெய்ப்‌ புணர்வீர்‌ 
நாமே னடவீர்‌ நடவீ ரினியே, 


உதியா மரியா வுணரா மறவா 
விதிமா லறியா விமலன்‌ புதல்வா 
அதிகா வ௩கா வபயா வமரா 
பதிகா வல௫ர பயங்‌ கரனே. 


வடிவுக்‌ தனமும்‌ மனமுங்‌ குணமுங்‌ 
குடியுங்‌ குலமுங்‌ குடிபோ கியவா 
அடியந்‌ தமிலா அயில்வே லரசே 
மிடியென்றொரு பாவி வெளிப்‌ படினே, 


13 


14 


15 


16 


17 


18 


19 


கந்தரநுபூதி 


அரிதா கியமெய்ப்‌ பொருளுக்‌ கடியேன்‌ 
உரிதா வுபதேச முணர்த்‌ தியவா 
விரிதாரண விக்ரம வேளிமையோர்‌ 
புரிதாரக நாக புரந்தரனே. 


கருதா மறவா நெறிகாண எனக்‌ 
கிருதாள்‌ வனசந்‌ தரஎன்‌ றிசைவாய்‌ 
வரதா முருகா மயில்வா கனனே 
விரதா சுரசூர விபாட ணனே. 


காளைக்‌ குமரேச னெனக்கருதித்‌ 
தாளைப்‌ பணியத்‌ தவமெய்‌ தியவா 
பாளைக்‌ குழல்‌ வள்ளி பதம்பணியும்‌ 
வேளைச்‌ சுரபூபதி மேருவையே. 


அடியைக்‌ குறியா தறியா மையினால்‌ 
முடியக்‌ கெடவோ முறையோ முறையோ 
வடிவிக்‌ ரமவேல்‌ மகிபா குறமின்‌ 
கொடியைப்‌ புணருங்‌ குணபூ தரனே. 


கூர்வேல்‌ விழி மங்கையர்‌ கொங்கையிலே 
சேர்வே னருள்‌ சேரவு மெண்ணுமதோ 
'சூர்வே ரொடுகுன்று தொளை த்தகெடும்‌ 
போர்வேல புரந்தர பூபதியே. 


மெய்யே யெனவெவ்‌ வினைவாழ்‌ வையுகந்‌ 
- தையோ அடியே னலையத்‌ தகுமோ 
கையோ அயிலோ கழலோ முழுதுஞ்‌ 
செய்யோய்‌ மயிலேறிய சேவகனே. 


ஆதார மிலே னருளைப்‌ பெறவே 
நீதா னொரு சற்று நினைந்திலையே 
வேதாகம ஞான விகோதமனோ 
தீதா சுரலோக சிகாமணியே. 


மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான்‌ 
என்னே விதியின்‌ பயனிங்‌ கிதுவோ 
பொன்னே மணியே பொருளே யருளே 
மன்னே மயிலேறிய வானவனே. 


137 


20 


21 


22 


23 


24 


2௦ 


26 


27 


138 


கந்தரநுபூதி 


ஆனா அமுதே அயில்வே லரசே 
ஞானா கரனே ஈவிலத்‌ தகுமோ 
யானாகிய வென்னை விழுங்கி வெறுங்‌ 
தானாய்‌ நிலைநின்‌ றதுதற்‌ பரமே. 


இல்லே யெனுமாமையி லிட்டனை நீ 
பொல்லே னறியாமை பொறுத்திலையே 
மல்லேபுரி பன்னிரு வாகுவிலென்‌ 
சொல்லே புனையுஞ்‌ சுடர்வேலவனே. 


செவ்வா னுருவிற்‌ நிகழ்வே லவனன்‌ 
றொவ்வா ததென வுணர்வித்‌ ததுதான்‌ 
அவ்வா றறிவா ரறிகின்‌ றதலால்‌ 
எவ்வா றொருவர்க்‌ கிசைவிப்‌ பதுவே. 


பாழ்வாழ்‌ வெனுமிப்‌ படுமா யையிலே 
வீழ்வா யென என்னை விதித்தனையே 
தாழ்வா னவைசெய்‌ தனதா முளவோ 
வாழ்வா யினிநீ மயில்வா கனனே. 


கலையே பதறிக்‌ கதறித்‌ தலையூ 
டலையே படுமா றதுவாய்‌ விடவோ 
கொலையே புரி வேடர்‌ குலப்‌ பிடிதோய்‌ 
மலையே மலைகூறிடு வாகையனே. 


சிந்தா குலவில்‌ லொடுசெல்‌ வமெனும்‌ 
விந்தா டவியென்று விடப்‌ பெறுவேன்‌ 
மந்தா கினிதந்த வரோ தயனே 

கந்தா முருகா கருணா கரனே. 


சிங்கார மடந்தையர்‌ தீநெறிபோய்‌ 
மங்காம லெனக்‌ குவரந்‌ தருவாய்‌ 
சங்க்ராம சிகாவல சண்முகனே 
கங்கா நதி பால க்ருபாகரனே. 


விதிகாணு முடம்பை விடா வினையேன்‌ 
கதிகாண மலர்க்கழ லென்‌ றருள்வாய்‌ 
மதிவா ணுதல்வள்‌ ளியையல்‌ லதுபின்‌ 
துதியா விர தா சுரபூ பதியே. 


28 


29 


30 


97 


92 


os 


3&4 


35 


கந்தரநுபூதி 


நாதா குமரா நமவென்‌ றரனார்‌ 

ஓதா யெனவோ தியதெப்‌ பொருள்தான்‌ 
வேதா முதல்‌ விண்ணவர்‌ சூடுமலர்ப்‌ 
பாதா குறமின்‌ பதசே கரனே. 

கிரிவாய்‌ விடுவிக்‌ ரம *வேளிமையோர்‌ 
பரிவா ரமெனும்‌ பதமே வலையே 
புரிவாய்‌ மனனே பொறையா மறிவால்‌ 
அரிவா யடியோடு மகந்தையையே. 


ஆதாளியை யொன்‌ றறியே னையறத்‌ 
தீதாளியை யாண்‌ டதுசெப்‌ புமதோ 
கூதாள கிராத குலிக்‌ கிறைவா 
வேதாள கணம்‌ புகழ்வே லவனே. 


மாவேம்‌'சனனங்‌ கெடமா யைவிடா 
மூவேடணை யென்று முடிந்திடுமோ 
கோவே குறமின்‌ கொடிதோள்‌ புணருந்‌ 
தேவே சிவசங்கர தேசிகனே. 


வினையோட விடுங்‌ கதிர்வேல்‌ மறவேன்‌ 
மனையோடு தியங்கி மயங்கிடவோ 
சுனையோ டருவித்‌ துறையோ டுபசுந்‌ 
தினையோ டி. தணோடு திரிந்தவனே. 
சாகா தெனையே சரணங்்‌ களிலே 

காகா ௩மனார்‌ கலகஞ்‌ செயுகாள்‌ 

வாகா முருகா மயிலவா கனனே 
யோகா சிவஞா னொபதேசிகனே. 


குறியைக்‌ குறியாது குறித்தறியும்‌ 
நெறியைத்‌ தனிவேலை நிகழ்த்‌ திடலுஞ்‌ 
செறிவற்‌ றுலகோ டுரைசிந்‌ தையுமற்‌ 
றறிவற்‌ றறியாமையு மற்றதுவே. 
தூசா மணியும்‌ துகிலும்‌ புனைவாள்‌ 
நேசா முருகா நினதன்‌ பருளால்‌ 

ஆசா நிகளந்‌ துகளா யினபின்‌ 

பேசா அநுபூதி பிறந்கதுவே. 


£* வேலிறையோன்‌” என்றும்‌ பாடம்‌ 


139: 


36 


37 


38 


99. 


41 


42 


43 


140 


கந்தரநுபூதி 


சாடுந்‌ தனிவேல்‌ முருகன்‌ சரணஞ்‌ 
சூடும்‌ படித்‌ ததுசொல்‌ லுமதோ 
வீடுஞ்‌ சுரர்மா முடிவே தமும்வெங்‌ 
காடும்‌ புனமுங்‌ கமழும்‌ கழலே. 


கரவா கியகல்வி யுளார்‌ கடைசென்‌ 
றிரவா வகைமெய்ப்‌ பொருளீ குவையோ 
குரவா குமரா குலிசா யுதகுஞ்‌ 

சரவா சிவயோக தயாபரனே. 


எந்தாயுமெனக்‌ கருள்‌ தந்‌ தையுநீ 
சிந்தா குலமா னவைதீர்த்‌ தெனையாள்‌ 
கந்தா கதிர்வே லவனே யுமையாள்‌ 
மைந்தா குமரா மறைநா யகனே. 


ஆறா றையுநீத்‌ ததன்மேல்‌ நிலையைப்‌ 
பேறா வடியேன்‌ பெறுமா றுளதோ 
சீறா வருசர்‌ சிதைவித்‌ திமையோர்‌ 
கூறா வுலகங்‌ குளிர்வித்‌ தவனே. 


அறிவொன்‌ நறகின்‌ றறிவா ரறிவிற்‌ 
பிறிவொன்‌ நறநின்‌ றபிரா னலையோ 
செறிவொன்‌ நறவந்‌ திருளே சிதைய 
வெறிவென்றவ ரோடுறும்‌ வேலவனே. 


தன்னந்‌ தனிநின்‌ றதுதா னறிய 
இன்னம்‌ மொருவர்க்‌ கீசைவிப்‌ பதுவோ 
மின்னுங்‌ கதிர்வேல்‌ விகிர்தா நினைவார்‌ 
கின்னங்‌ களையும்‌ க்ருபைசூழ்‌ சுடரே. 
மதிகெட்‌ டறவா டிமயங்‌ கியறக்‌ 
கதிகெட்‌ டவமே கெடவோ கட வேன்‌ 


௩திபுத்‌ திர ஞான சுகா திபவத்‌ 
திதிபுத்‌ திரர்வீ றடுசே வகனே. 


உருவா யருவா யுளதர யிலதாய்‌ 


மருவாய்‌ மலராய்‌ மணியா யொளியாய்‌ - 


கருவா யுயிராய்க்‌ கதியாய்‌ விதியாய்‌ 
குருவாய்‌ வருவா யருள்வாய்‌ குகனே. 


44 


45 


46 


47 


48 


49 


50 


51 


உ 
வெற்றிவேலுற்ற துணை 
வேல்‌ விருத்தம்‌ 
மகரமள றிடைபுரள உரககண பணமவுலி 
மதியுமிர வியுமலையவே 
வளரெழிலி குடருழல இமையவர்கள்‌ துயரகல 
மகிழ்வுபெறு மறுசிறையவாஞ்‌ 
சிகரவரை மனைமறுகு தொறுநுளைய மகளிர்செழு 
செநெல்களொடு தரளமிடவே 
செகசிரப கிரதிமுத னதிகள்கதி பெறவுததி 
திடரடைய நுகரும்‌ வடிவேல்‌ 
தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி 
தருகவுளு முறுவளெயிறுந்‌ 
தழைசெவியு நுதல்விழியு முடையவொரு - 
கடவுள்மகிழ்‌ 
தருதுணைவ னமரர்‌ குயிலுங்‌ 
குகரமலை யெயினர்குல மடமயிலு மெனவிருவர்‌ 
குயமொடமர்‌ புரியுமுருகன்‌ 
குமரனறு முகனெதிரும்‌ விருதுநிசி சரரணிகள்‌ 
குலையவிடு கொடிய வேலே. ம. 
வெங்காள கண்டர்கைச்‌ சூலமுந்‌ திருமாயன்‌ 
வெற்றிபெறு சுடராழியும்‌ 
விபுதர்பதி குலிசமுஞ்‌ சூரன்‌ குலங்கல்லி 
வெல்லா வெனக்கருதியே 
சங்க்ராம நீசயித்‌ தருளெனத்‌ தேவருஞ்‌ 
சதுர்முகனு நின்‌ றிரப்பச்‌ 
சயிலமொடு சூரனுட லொருநொடியி லுருவியே 
தனியாண்மை கொண்ட நெடுவேல்‌ 
கங்காளி சாமுண்டி வாராகி யிந்த்ராணி 
கெளமாரி கமலாசனக்‌ 
கன்னிகா ரணிகுமரி த்ரிபுரைபயி ரவியமலை 
கெளரிகா மாட்சிசைவ 
சிங்காரி யாமளை பவானிகார்த்‌ திகைகொற்றி 
த்ரியம்பகி யளித்தசெல்வச்‌ 
சிறுவனறு முகன்‌ முருக னிருதர்கள்கு லாந்தகன்‌ 
செம்பொற்‌ றிருக்கைவேலே. 2 
வேதாள பூதமொடு காளிகா ளாத்ரிகளும்‌ 
வெகுளுறு பசாசகணமும்‌ 


442 வேல்‌ விருத்தம்‌ 


வெங்கழு குடன்கொடி பருந்‌.துசெம்‌ புவனத்தில்‌ 
வெம்பசி யொழிக்கவந்தே 
ஆதார கமடமுங்‌ கணபண வியாளமும்‌ 
அடக்கிய தடக்கிரியெலாம்‌ 
அலையநட மிடுநெடுந்‌ தானவர்‌ நிணத்தசை 
யருந்திப்‌ புரந்த வைவேல்‌ 
தாதார்‌ மலர்ச்சுனைப்‌ பழநிமலை சோலைமலை 
தனிப்பரங்‌ குன்றேரகந்‌ 
தணிகைசெர்‌ தூரிடைக்‌ கழியாவி னன்குடி 
தடங்கட லிலங்கையதனிற் 
போதார்‌ பொழிற்கதிர்‌ காமத்‌ தலத்தினைப்‌ 
புகழுமவ ரவர்காவினிற்‌ 
புந்தியி லமர்ந்தவன்‌ கந்தன்முரு கன்குகன்‌ 
புங்கவன்‌ செங்கை வேலே. 


-அண்டருல குஞ்சுழல வெண்டிசைக ளுஞ்சுழல 
அங்கியு முடன்சுழலவே ்‌ 
அலைகடல்க ளுஞ்சுழல அவுணருயி ருஞ்சுழல 
அகிலதல முஞ்சுழலவே 
மண்டல நிறைந்தரவி சதகோடி 'மதியுதிர 
மாணப்‌ பிறங்கியணியு 
மணியொலியி னிற்சகல தலமுமரு ளச்சிரம 
வகைவகையி னிற்சுழலவே 
_தண்டமுட னுங்கொடிய பாசமுட னுங்கரிய 
சந்தமுட னும்பிறைகள்‌ போற்‌ 
றந்தமுட னுந்தழலும்‌ வெங்கணுட னும்பகடு 
தன்புறம்‌ வருஞ்சமனையான்‌ 
கண்டுகுலை யும்பொழுதி லஞ்சலென மென்சரண 
கஞ்சமுத வுங்கருணைவேள்‌ 
கந்தன்முரு கன்குமரன்‌ வண்குறவர்‌ தம்புதல்வி 
கணவனடல்‌ கொண்ட வேலே. 


-ஆலமா யவுணருக்‌ கமரருக்‌ கமுதமா 
யாதவனின்‌ வெம்மையொளிமீ 
தரியதவ முநிவருக்‌ கிந்துவிற்‌ றண்ணென்‌ 
மமைந்தன்‌ பருக்கு முற்றா 
மூலமாம்‌ வினையறுத்‌ தவர்கள்வெம்‌ பகையினை 
முடித்திந்தி ரர்க்குமெட்டா 


வேல்‌ விருத்தம்‌ 


முடிவிலா நந்தனல்‌ கும்பத மளித்தெந்த 
முதண்ட மும்புகழும்வேல்‌ 
ஏலவாம்‌ யானையின்‌ கோடதிற்‌ சொரிமுத்து 
மின்பணிக ளுமிழுமுத்து 
மினிவாடை மான்மத மகிலோடு சந்தன 
மிலவங்க நறவ மாருக்‌ 
தாலமா மரமுதற்‌ பொருள்படைத்‌ திடுமெயினர்‌ 
தருவஙிதை *மகிழ்௩ னையன்‌ 
தனி௩டம்‌ புரிசமர முருகனறு முகன்குகன்‌ 
சரவணக்‌ குமரன வேலே, 


பந்தாட லிற்கழங்‌ காடலிற்‌ சுடரூசல்‌ 
பாடலினொ டாடலி னெலாம்‌ 
பழந்தெவ்வர்‌ கட்கந்‌ துணித்திந்தி ரற்கரசு 
பாலித்த திறல்‌ புகழ்ந்தே 
சந்தாரு காண்மலர்க்‌ குழலரம்‌ பையர்களுஞ்‌ 
சசிமங்கை யனையர்‌ தாமுக்‌ 
தன்னையன்‌ பொடுபாடி யாடும்ப்ர தாபமுந்‌ 
தலைமையும்‌ பெற்ற வைவேல்‌ 
மந்தா கிநித்தரங்‌ கச்சடில ருக்கரிய 
மந்த்ரவுப தேச நல்கும்‌ 
வரதேசி கன்கிஞ்சு கச்சிகா லங்கார 
வாரணக்‌ கொடியு யர்‌ த்தோன்‌ 
கொந்தார்‌ மலர்க்கடம்‌ புஞ்செச்சை மாலையுங்‌ 
குவளையுஞ்‌ செங்காந்தளுங்‌ 
கூதாள மலருந்‌ தொடுத்தணியு மார்பினன்‌ 
கோலத்‌ திருக்கை வேலே. 


அண்டங்க ளொருகோடி யாயினுங்‌ குலகிரி 
அரந்தமா யினுமேவினா 
லடையவுரு விப்புறம்‌ போவதல்‌ லதுதங்க 
லறியாது சூரனுடலைக்‌ 
கண்டம்‌ படப்பொரு து காலனுங்‌ குலைவுறுங்‌ 
கடியகொலை புரியு மதுசெங்‌ 
கனகா சலத்தைக்‌ கடந்துமுனை யிட்டுக்‌ 
கடக்கின்ற துங்கநெடுவேல்‌ 


143 


*குரவனையன்‌?? என்றும்‌ பாடம்‌. 


144 வேல்‌ விருத்தம்‌ 


தண்டம்‌ தநுத்திகிரி சங்குகட்‌ கங்கொண்ட 
தானவாக்‌ தகன்‌ மாயவன்‌ 
தழல்விழிக்‌ கொடுவரிப்‌ பருவுடற்‌ பஃறலைத்‌ 
தமனியச்‌ சுடிகையின்‌ மேல்‌ 
வண்டொன்று கமலத்து மங்கையுங்‌ கடலாடை 
மங்கையும்‌ பதம்வருடவே 
மதுமலர்க்‌ கண்டுபில்‌ முகுந்தன்மரு கன்குகன்‌ 
வாகைத்‌ திருக்கை வேலே. 


மாமுதல்‌ தடிந்துதண்‌ மல்குகிரி யூடுபோய்‌ 
வலியதா னவர்மார்‌ பிடம்‌ 
வழிகண்டு கமலபவ னத்தனைச்‌ சிறையிட்டு 
மகவான்‌ நனைச்‌ சிறைவிடுத்‌ 
தோமஇரு டித்தலைவ ராசிபெற்‌ றுயர்வானி 
லும்பர்சொற்‌ றுதிபெற்றநா 
வுடையகீ ரன்றனது பாடல்பெற்‌ றுலகுதனி 
லொப்பில்புகழ்‌ பெற்றவைவேல்‌ 
சோமகல சப்ரபா லங்கார தாஜடா 
சூடிகா லாந்தகாலர்‌ 
துங்கரக்ஷ கத்ரோண கட்ககுலி சஞ்சூல 
துரககே சரமாம்பரச்‌ 
சேமவட வாம்புயப்‌ பரணசங்‌ காபரண 
திகம்பர த்ரியம்பகமகா 
தேவநந்‌ தனகஜா ௩௩௪கோ தரகுகன்‌ 
செம்பொற்‌ றிருக்கை வேலே. 


தேடுதற்‌ கரிதான நவமணி யழுத்தியிடு 
செங்கரனை யமுதம்‌ வாய்கொள் 
செயமளித்‌ தருளெனக்‌ கெனவுவப்‌ பொடுவந்து 
சேவடி. பிடித்த தெனவும்‌ 
நீடுமைக்‌ கடல்சுட்ட திற்கடைந்‌ தெழுகடலு 
நீயெமைக்‌ காக்க வெனவும்‌ 
நிபுடமுடி நெடியகிரி யெந்தமைக்‌ காவெனவு 
நிகழ்கின்ற துங்க நெடுவேல்‌ 
ஆடுமைக்‌ கணபணக்‌ கதிர்முடிப்‌ புடையெயிற் 
றடலெரிக்‌ கொடியவுக்ர 
அழல்விழிப்‌ படுகொலைக்‌ கடையகட்‌ செவியினுக்‌ 
கரசினைத்‌ தனியெடுத்தே 


மயில்‌ விருத்தம்‌ 145 


சாடுமைப்‌ புயலெனப்‌ பசுநிறச்‌ ரிகரியிற்‌ 
றாதிமித்‌ துடனடிக்குஞ்‌ 3 
சமரமயில்‌ வாகன னமரர்தொழு நாயகன்‌ 
சண்முகன்‌ றன்கை வேலே. 9 


வலாரியல லாகுலமி லாதகல வேகரிய 
மாலறியு காலு மறைநூல்‌ 
வலானலை விலானசி விலான்மலை விலானிவர்‌ 
மகோலய வுலாசமுறவே 
யுலாவரு கலோலமக ராலய சலங்க 
முலோககிலை நீர்நிலையிலா 
வொலாவொலி நிசாசர ர௬ுலோகம தெலாமழ 
லுலாவிய நிலாவு கொலைவேல்‌ 
சிலாவட கலாவிநொ தவாசிலி முகாவிலொச 
னாசின சிலாத ணிவிலா 
சிலாமல ரெலாமதிய மோதிமதி சேலொழிய 
சேவக சராப முகிலாம்‌ 
விலாசகலி யாணகலை சேரபசு மேலைமுலை 
மேவிய விலாச வகலன்‌ 
விலாழியி னிலாழியகல்‌ வானிலன லாரவிடு 
வேழமிளை ஞன்கை வேலே, 10 


வையம்‌ வ்‌ வை, 


உ 
'வேலுமயி லுந்‌ துணை 
மயில்‌ விருத்தம்‌ 
காப்பு 

சந்தன பாளித குங்கும புளகித சண்பக கடகபுயச்‌ 

சமர சிகாவல குமர சடானன சரவண குரவணியுங்‌ 
கொந்தள பாரகி ராதபு ராதஙி கொண்க வெனப்பரவுங்‌ 

கூதள சீதள பாத மெனக்கருள்‌ குஞ்சரி மஞ்சரிதோய்‌ 
கந்தக்ரு பாகர கோமள கும்பக ராதிப மோகரத 

கரமுக சாமர கர்ண விசால கபோல விதானமதத்‌ 
தெந்த மகோதர மூஷிக வாகன சிந்துர பத்மமுகச்‌ 

சிவசுத கணபதி விக்க விநாயக தெய்வ சகோதரனே. 

1653—10 


146 மயில்‌ விருத்தம்‌ 


நூல்‌ 
சந்தான புஷ்பபரி மளகிண்‌ கிணீமுகச்‌ 
சரணயுக ளமிர்தப்ரபா 
சந்த்ரசே கரமூஷி காரூட வேகுமோக 
சத்யப்ரி யாலிங்கனச்‌ 
சிந்தா மணிக்கலச கரகட கபோலத்ரி 
யம்பக விநாயகன்முதற்‌ 
சிவனைவலம்‌ வருமளவி லுலகடைய நொடியில்வரு 
சித்ரக்‌ கலாப மயிலாம்‌ 
மந்தா கிநிப்பிரப வதரங்க விதரங்க 
வனசரோ தயகிர்த்திகா 
வரபுத்ர ராஜீவ பரியங்க தந்திய 
வராசலன்‌ குலிசாயுதத்‌ 
திந்த்ராணி மங்கல்ய தந்துரட்‌ சாபரண 
ல்வேல்‌ விநோத னருள்கூ 
ரிமையகிரி குமரிமக னேறுநீ லக்ரீவ 
ரத்நக்‌ கலாப மயிலே. 


சக்ரப்‌ ரசண்டகிரி முட்டக்‌ கிழிந்துவெளி 
பட்டு க்ரவுஞ்ச சயிலந்‌ 
தகரப்‌ பெருங்கனக சிகரச்‌ சிலம்புமெழு 
9 தனிவெற்பு மம்புவியுமெண்‌ 
டிக்குத்‌ தடங்குவடு மொக்கக்‌ குலுங்கவரு 
சித்ரப்‌ பதம்‌ பெயரவே 
சேடன்முடி திண்டாட ஆடல்புரி வெஞ்சூரர்‌ 
திடுக்கிட நடிக்கு மயிலாம்‌ 
பக்கத்‌ திலொன்றுபடு பச்சைப்‌ பசுங்கவுரி 
பத்மப்‌ பதங்‌ கமழ்தரும்‌ 
பாகீ ரதிச்சடில யோகீ சுரர்க்குரிய 
பரம வுபதேச மறிவிக்‌ 
கைக்குச்‌ செழுஞ்சரவ ணத்திற்‌ பிறந்தவொரு 
கந்தச்‌ சுவாமி தணிகைக்‌ 
கல்லார கிரியுருக வருகிரண மரகத 
கலாபத்தி லிலகு மயிலே. 


ஆதார பாதளம்‌ பெயரவடி பெயரமூ 
தண்டமுக டதுபெயரவே 


மயில்‌ விருத்தம்‌ 747 


யாடரவ முடிபெயர எண்டிசைகள்‌ பெயரவெறி 
கவுட்கிரி சரம்‌ பெயரவே 
வேதாள தாளங்க ளுக்கிசைய ஆடுவார்‌ 
மிக்கப்‌ ரியப்படவிடா 
விழிபவுரி கவுரிகண்‌ டுளமகிழ விளையாடும்‌ 
விஸ்தார நிர்த்த மயிலாம்‌ 
மாதாநு பங்கியெனு மாலது சகோதரி 
மகீதரி கிராத குலிமா 
மறைமுமி குமாரிசா ரங்கனந்‌ தனிவந்த 
வள்ளிமணி நூபுர மலர்ப்‌ 
பாதார விந்தசே கரனேய மலருமுற்‌ 
பலகிரி யமர்ந்த பெருமாள்‌ 
படைநிருதர்‌ கடகமுடை பட௩டவு பச்சைப்‌ 
பசுந்தோகை வாகை மயிலே. 3 


யுககோடி முடிவின்மண்‌ டியசண்ட மாருத 
முதித்ததென்‌ றயனஞ்சவே 
ஒருகோடி யண்டரண்‌ டங்களும்‌ பாதாள 
லோகமும்‌ பொற்குவடுறும்‌ 
வெகுகோடி. மலைகளு மடியினிற்‌ றகர்ந்திரு 
விசும்பிற்‌ பறக்க விரிநீர்‌ 
வேலைசுவ றச்சுரர்‌ ௩டுக்கங்‌ கொளச்சிறகை 
வீசிப்‌ பறக்கு மயிலாம்‌ 
ரககோடி. கொண்டவுணர்‌ நெஞ்சம்‌ பிளந்தநர 
கேசரி முராரி திருமால்‌ 
நாரணன்‌ கேசவன்‌ சீதரன்‌ தேவகீ 
நந்தனன்‌ முகுந்தன்‌ மருகன்‌ 
முககோடி. ௩திகரன்‌ குருகோடி யநவரத 
முகிலுலவு நீல கிரிவாழ்‌ 
முருகனுமை குமரனறு முகனடவு விகடதட 
முரிக்‌ கலாப மயிலே. 4 


சோதியிம வேதண்ட கன்னிகையர்‌ தந்தவபி 
௩யதுல்ய சோம வட 
துங்கத்ரி சூலதரி கங்காளி சிவகாம 
சுந்தரி பயந்த நிரைசே 
ராதிநெடு மூதண்ட அண்டபகி ரண்டங்க 
ளியாவுங்‌ கொடுஞ்சிறகினா 


148 மயில்‌ விருத்தம்‌ 


லணையுந்த னதுபேடை யண்டங்க ளென்னவே 
யணைக்குங்‌ கலாப மயிலாம்‌ 
நீதிமறை யோதண்ட முப்பத்து முக்கோடி 
நித்தரும்‌ பரவு கிரியாம்‌ 
நீலகிரி வேலவ னிராலம்ப நிர்ப்பய 
னிர்வியா குலன்‌ சங்குவாள்‌ 
மாதிகிரி கோதண்ட தண்டர்‌ தரித்தபுயன்‌ 
மாதவன்‌ முராரி திருமால்‌ 
மதுகைட வாரிதிரு மருகன்முரு கன்குமரன்‌ 
வரமுதவு வாகை மயிலே: 


சங்கார காலமென அரிபிரமர்‌ வெருவுறச்‌ 
சகல லோகமு நடுங்கச்‌ 
சந்த்ரசூ ரியரொளித்‌ திந்த்ராதி யமரருஞ்‌ 
சஞ்சலப்‌ படவுமையுடன்‌ 
கங்காளர்‌ தனிநாட கஞ்செய்த போதந்த 
காரம்‌ பிறந்திட நெடுங்‌ 
ககனகூ டமுமேலை முகடுமூ டியபசுங்‌ 
கற்றைக்‌ கலாப மயிலாஞ்‌ 
சிங்கார குங்கும படீரம்ருக மதயுகள 
சித்ரப்‌ பயோதரகிரித்‌ 
தெய்வவா ரணவகிதை புனிதன்‌ குமாரன்‌ 
திருத்தணி மகீதரனிருங்‌ 
கெங்கா தரன்கீத மாகிய சுராலய 
க்ருபாகரன்‌ கார்த்தி கேயன்‌ 
கீர்த்திமா வசுரர்கள்‌ மடியக்ர வுஞ்சகிரி 
கிழிபட ௩டாவு மயிலே. 


தீரப்‌ பயோததி திக்குமா காயமும்‌ 
செகதலமு நின்று சுழலத்‌ 
திகழ்கின்ற முடிமவுலி சிதறிவிழ வெஞ்சிகைத்‌ 
தீக்கொப்‌ புளிக்க வெருளும்‌ 
பாரப்‌ பணாமுடி யநந்தன்முத லரவெலாம்‌ 
பதைபதைத்‌ தேநடுங்கப்‌ 
படர்சக்ர வாளகிரி துகள்படவை யாளிவரு 
பச்சைப்ர வாள மயிலாம்‌ 
ஆரப்ர தாபபுள கிதமதன பாடீர 
அமிர்தகலசக்‌ கொங்கையாள்‌ 


மயில்‌ விருத்தம்‌ 149 


ஆடுமயில்‌ நிகர்வல்லி அபிராம வல்லிபர 
மா௩ந்த வல்லி சிறுவன்‌ 
கோரத்ரி சூலத்ரி யம்பக ஜடாதார 
குருதரு திருத்தணிகைவேள்‌ 
கொடியஙிசி சரருதர மெரிபுகுத விபுதர்பதி 
குடிபுகுத ௩டவு மயிலே. 7 


செக்கரள கேசசிக ரத்௩புரி ராசிநிரை 
சிந்தப்‌ புராரி யமிர்தந்‌ 
திரும்பப்‌ பிறந்ததென ஆயிரம்‌ பகுவாய்கள்‌ 
விஷங்‌ கொப்புளிப்பச்‌ 
சக்ரகிரி சூழவரு மண்டலங்‌ கள்சகல 
சங்கார கோர ௩ஈயனத்‌ 
தறுகண்வா சுகிபணா முடியெடுத்‌ துதறுமொரு 
சண்டப்ர சண்டமயிலாம்‌ 
விக்ரம கிரா தகுலி புனமீ துலாவிய 
விருத்தன்‌ திருத்தணிகைவாழ்‌ 
வேலாயு தன்பழ வினைத்துய ரறுத்தெனை 
வெளிப்பட வுணர்த்தி யருளித்‌ 
அுக்கசுக பேதமற வாழ்வித்த கந்த 
சுவாமிவா கன மானதோர்‌ 
துரககஜ ரதகடக விகட தட நிருதர்குல 
துஷ்டர்‌ நிஷ்டுர மயிலே. 8 


சிகரதம னியமேரு கிரிரசத கிரிநீல 
கிரியெனவு மாயிரமுகத்‌ 
தெய்வநதி காளிந்தி யெனநீழ லிட்டுவெண்‌ 
திங்கள்சங்‌ கெனவும்ப்ரபா 
நிகரெனவு மெழுதரிய நேமியென வுலகடைய 
நின்றமா முகிலென்னவே 
.நெடியமுது ககனமுக டுறவீசி நிமிருமொரு 
நீலக்கலாப மயிலாம்‌ 
அகருமரு மணம்வீசு தணிகையபி ராமவே 
ளடியவர்கள்‌ மிடியகலவே 
யடல்வேல்‌ கரத்தசைய ஆறிரு புயங்களி 
லலங்கற்‌ குழாமசையவே 
மகரகன கோமளக்‌ குண்டலம்‌ பலவசைய 
வல்லவுணர்‌ மனமசையமால்‌ 


150 மயில்‌ விருத்தம்‌ 


வரையசைய உரகபில மசையவெண்‌ டிசையசைய 
வையாளி யேறு மயிலே. ஓ 


௩ிராசத விராசத வரோதய பராபர 
னிராகுல னிராமய பிரா 
னிலாதெழு தலாலற மிலானெறி யிலானெறி 
நிலாவிய வுலாசவி தயன்‌ 
குராமலி விராவுமிழ்‌ பராரை யமராநிழல்‌ 
குராநிழல்‌ பராவு தணிகைக்‌ 
குலாசல சராசர மெலாமினி துலாவிய 
குலாவிய கலாப மயிலாம்‌ 
புராரிகும ராகுரு பராவெனும்‌ வரோதய 
புராதன முராரி மருகன்‌ 
புலோமசை சலாமிடு பலாசன வலாரிபுக 
லாகுமயி லாயுதனெடுக்‌ 
தராதல கிராதர்கள்‌ குலாதவபி ராமவல 
சாதனன்‌ விநோத சமரன்‌ 
தடாரி விகடாசுரன்‌ குடாரித படாதிகழ்‌ 
சடாந௩ னடாவு மயிலே. 10 


எந்காளு மொருசுனையி லிந்த்ரமீ லப்போ 
திலங்கிய திருத்தணிகைவாழ்‌ 
எம்பிரா னிமையவர்கள்‌ தம்பிரா னேறுமொரு 
தம்பிரா னான மயிலைப்‌ 
பன்னாளு மடிபரவு மருணகிரி நாதன்‌ 
பகர்ந்தவதி மதுர சித்ரப்‌ 
பாடல்தரு மாசறு விருத்தமொரு பத்தும்‌ 
... படிப்பவர்க ளாதி மறைநூல்‌ 
மன்னான்‌ முகம்பெறுவ ரன்னமே றப்பெறுவர்‌ 
வாணிதழு வப்பெறுவரால்‌ 
மகரால யம்பெறுவ ருவணமே றப்பெ றுவர்‌ 
வாரிச மடந்தையுடன்‌ வாழ்‌ 
அக்நாய கம்பெறுவ ரயிராவ தம்பெறுவ 
ரமுதா சனம்பெறுவர்மே 
லாயிரம்‌ பிறைதொழுவர்‌ சீர்பெ றுவர்‌ பேர்பெறுவர்‌ 
அழியா வரம்பெறுவரே. 10 


_—————— 


உ 
பகழிக்கூத்தர்‌ அருளிச்‌ செய்த 
திருச்செந்தூர்ப்‌ 
பிள்ளைத்‌ தமிம்‌ 


பாம்பா லுததி தனைக்கடைந்து 
படருங்‌ கொடுங்கார்‌ சொரிமழைக்குப்‌ 
பரிய வரையைக்‌ குடைகவித்துப்‌ 
பசுக்கள்‌ வெருவிப்‌ பதறாமற் 
காம்பா லிசையின்‌ றொனியழைத்துக்‌ 
கதறுந்‌ தமரக்‌ காளிந்திக்‌ 
கரையி னிரைப்பின்‌ னே௩டந்த 
கண்ணன்‌ மருகா முகையுடைக்கும்‌ 
பூம்பா சடைப்பங்‌ கயத்தடத்திற்‌ 
புனிற்றுக்‌ கவரி முலைகெரித்துப்‌ 
பொழியு மமுதக்‌ தனைக்கண்டு 
புனலைப்‌ பிரித்துப்‌ பேட்டெகினந்‌ 
தீம்பால்‌ பருகுந்‌ திருச்செந்தூர்ச்‌ 
செல்வா தாலோ தாலேலோ 
தெய்வக்‌ களிற்றை மணம்புணர்ந்த 
சிறுவா தாலோ தாலேலோ. 
மங்கல மங்கலநூ லெங்குமொ ழிந்தனர்காண்‌ 
வானோ ரேனோர்போய்‌ 
வந்துவ ணங்கினர்மே லந்தர துந்துபிகேள்‌ 
வாரு டாடாதே 
கொங்கைசு மந்திடை நூ லஞ்சும ணங்கனையார்‌ 
கூடா தூடாரோ 
கொண்டவ ரந்தருவா யண்டர்பெ ருந்தவமே 
கோமா னாமாநீ 
செங்கம லந்தனிலே பைங்குமு தங்களிலே 
சேல்பாய்‌ வானாடா 
தென்றலு டன்‌ தமிழ்‌தேர்தென்பொதி யம்பயில்வாழ்‌ 
தேனார்‌ தார்மார்பா 
சங்குவ லம்புரிசூழ்‌ செந்தில்வ ளம்பதியாய்‌ 
தாலோ தாலேலோ 
சங்கரி தன்குமரா மங்கையர்‌ தங்கணவா 
தாலோ தாலேலோ. 


உ 


திருமுருகாற்றுப்படை 
[நக்ரேதேவர்‌ அருளியது] 
1. திருப்பரங்குன்றம்‌ 
உலகம்‌ உவப்ப வலன்ளர்பு திரிதரு 
பலர்புகழ்‌ ஞாயிறு கடற்கண்‌ டாஅங்கு 
வம்‌ வைக்கும்‌ சேண்‌ விளங்கு அவிரொளி 
உறுகர்த்‌ தாங்கிய மதன்‌உடை நோன்தாள்‌ 
செறுகர்த்‌ தேய்த்த செல்டறழ்‌ தடக்கை 5 
மறுவில்‌ கற்பின்‌ வாள்‌ நுதல்‌ கணவன்‌ 
கார்கோள்‌ முகந்த கமஞ்சூல்‌ மாமழை 
வாள்போழ்‌ விசும்பில்‌ வள்ளுறை சிதறித்‌ 
தலைப்பெயல்‌ தலைஇய தண்நறுங்‌ கானத்து 
இருள்படப்‌ பொதுளிய பராரை மராஅத்து 10 
உருள்பூந்‌ தண்தார்‌ புரளும்‌ மார்பினன்‌ 
மால்வரை நிவந்த சேணுயர்‌ வெற்பில்‌ 
கிண்கிணி கவைஇய ஒண்செஞ்‌ சீறடிக்‌ 
கணைக்கால்‌ வாங்கிய நுசுப்பிற்‌ பணைத்தோள்‌ 
கோபத்‌ தன்ன தோயாப்‌ பூந்துகில்‌ 15 
பல்காசு நிரைத்த சில்காழ்‌ அல்குல்‌ 
கைபுனைந்து இயற்றாக்‌ கவின்பெறு வனப்பின்‌ 
நாவலொடு பெயரிய பொலம்புனை அவிரிழைச்‌ 
சேணிகந்து விளங்கும்‌ செயிர்தீர்‌ மேனித்‌ 
துணையோர்‌ ஆய்ந்த இணையீர்‌ ஓதிச்‌ 20 
செங்கால்‌ வெட்சிச்‌ சீறிதழ்‌ இடையிடுபு 
பைந்தாட்‌ குவளைத்‌ தூஇதழ்‌ கிள்ளித்‌ 
தெய்வ உத்தியொடு வலம்புரி வயின்வைத்துத்‌ 
திலகம்‌ தைஇய தேங்கமழ்‌ திருநுதல்‌ 
மகரப்‌ பகுவாய்‌ தாழமண்‌ ணுறுத்துத்‌ 2௦ 
துவர முடித்த துகள்‌ஆறு முச்சிப்‌ 
பெருந்தண்‌ சண்பகம்‌ செரீ இக்‌ கருந்தகட்டு 
' உளைப்பூ மருகின்‌ ஒள்ளிணர்‌ அட்டிக்‌ 
கிளைக்கவின்று எழுதரு கீம்‌நர்ச்‌ செவ்வரும்பு 
இணைப்புறு பிணையல்‌ வளைஇத்‌ துணைத்தக 30 
வண்காது நிறைந்த பிண்டி ஒண்தளிர்‌ 
நுண்பூண்‌ ஆகம்‌ திளைப்பத்‌ திண்காழ்‌ 


திருமுருகாற்றுப்படை 


௩றுங்குறடு உரிஞ்சிய பூங்கேழ்த்‌ தேய்வை 
தேங்கமழ்‌ மருதிணர்‌ கடுப்பக்‌ கோங்கின்‌ 
குவிமுகிழ்‌ இளமுலைக்‌ கொட்டி விரிமலர்‌ 
வேங்கை நுண்தாது அப்பிக்‌ காண்வர 
வெள்ளிற்‌ குறுமுறி கிள்ளுபு தெறியாக்‌ 
கோழி ஓங்கிய வென்றடு விறற்கொடி 
வாழிய பெரிதென்று ஏத்திப்‌ பலருடன்‌ 
சீர்திகழ்‌ சிலம்பகம்‌ சிலம்பப்‌ பாடிச்‌ 

சூரர மகளிர்‌ ஆடும்‌ சோலை 

மந்தியும்‌ அறியா மரன்பயில்‌ அடுக்கத்துச்‌ 
சுரும்பு மூசாச்‌ சுடர்ப்பூங்‌ காந்தள்‌ 
பெருந்தண்‌ கண்ணி மிலைந்த சென்னியன்‌ 
பார்முதிர்‌ பனிக்கடல்‌ கலங்கஉள்‌ புக்குச்‌ 
சூர்முதல்‌ தடிந்த சுடர்‌இலை நெடுவேல்‌ 
உலறிய கதுப்பிற்‌ பிறழ்பல்‌ பேழ்வாய்ச்‌ 
சுழல்விழிப்‌ பசுங்கண்‌ சூர்த்த நோக்கின்‌ 
கழல்கண்‌ கூகையொடு கடும்பாம்பு தூங்கப்‌ 
பெருமுலை அலைக்கும்‌ காதிற்‌ பிணர்மோட்டு 
உருகெழு செலவின்‌ அஞ்சுவரு பேய்மகள்‌ 
குருதி ஆடிய கூர்‌உகிர்க்‌ கொடுவிரல்‌ 
கண்தொட்டு உண்ட கழிமுடைக்‌ கருந்தலை 
ஒண்தொடித்‌ தடக்கையின்‌ ஏந்தி வெருவர 
வென்றடு விறற்களம்‌ பாடித்‌ தோள்‌ பெயரா 
நிணம்தின்‌ வாயள்‌ துணங்கை தூங்க 
இருபேர்‌ உருவின்‌ ஒருபேர்‌ யாக்கை 
அறுவேறு வகையின்‌ அஞ்சுவர மண்டி 
அவுணர்‌ நல்வலம்‌ அடங்கக்‌ கவிழ்‌இணர்‌ 
மாமுதல்‌ தடிந்த மறுவில்‌ கொற்றத்து 
எய்யா ந௩ல்‌இசைச்‌ செவ்வேற்‌ சேஎய்‌ 

சேவடி படரும்‌ செம்மல்‌ உள்ளமொடு 
நலம்புரி கொள்கைப்‌ புலம்புரிக்‌து உறையும்‌ 
செலவுநீ ஈயந்தனை ஆயின்‌ பலவுடன்‌ 
நன்னர்‌ நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப 
இன்னே பெறுதிநீ முன்னிய வினையே 


153 


95 


40 


45 


50 


55 


60 


65 


செருப்புநன்‌ று எடுத்த சேண்‌உயர்‌ நெடுங்கொடி 


வரிப்புனை பந்தொடு பாவை தூங்கப்‌ 


154 


திருமுருகாற்‌ இப்படை 


பொருநர்த்‌ தேய்த்த போர்‌அரு வாயில்‌ ம்‌ 

திருவீற்‌ றிருந்த தீதுதீர்‌ நியமத்து. 

மாடமலி மறுகிற்‌ கூடற்‌ குடவயின்‌ . ட 

இருஞ்சேற்று அகல்வயல்‌ விரிந்‌துவாய்‌ அவிழ்ந்த 

முள்தாள்‌ தாமரைத்‌ துஞ்சி வைகறைக்‌ 

கள்கமழ்‌ நெய்தல்‌ ஊதி எற்படக்‌ 

கண்போல்‌ மலர்ந்த காமர்‌ சுனைமலர்‌ 7 

அம்சிறை வண்டின்‌ அரிக்கணம்‌ ஒலிக்கும்‌ 

குன்றமர்ந்து உறைதலும்‌ உரியன்‌; அதா. அனறு. 
2. திருச்சீரலைவாய்‌ 

வைந்நுதி பொருத வடுஆழ்‌ வரிநுதல்‌ 

வாடா மாலை ஓடையொடு துயல்வரப்‌ 

படுமணி இரட்டும்‌ மருங்கிற்‌ கடுகடைக்‌ 80 

கூற்றத்து அன்ன மாற்றரு மொய்ம்பிற்‌ 

கால்கிளர்ந் து அன்ன வேழமேல்‌ கொண்டு 

ஐவேறு உருவின்‌ செய்வினை முற்றிய 

முடியொடு விளங்கிய முரண்மிகு திருமணி 


மின்‌உறழ்‌ இமைப்பிற்‌ சென்னிப்‌ பொற்ப 85 
நகைதாழ்பு துயல்வரூ௨ம்‌ வகைஅமை 
பொலங்குழை 


சேண்விளங்கு இயற்கை வாண்மதி கவைஇ 
அகலா மீனின்‌ அவிர்வன இமைப்பத்‌ 

தாவில்‌ கொள்கைத்‌ தம்தொழில்‌ முடிமார்‌ 
மனன்நேர்பு எழுதரு வாள்நிற முகனே 90 
மாஇருள்‌ ஞாலம்‌ மறுஇன்றி விளங்கப்‌ 

பல்கதிர்‌ விரிந்தன்‌ று ஒருமுகம்‌ ஒருமுகம்‌ 

ஆர்வலர்‌ ஏத்த அமர்ந்தினிது ஒழுகிக்‌ 

காதலின்‌ உவந்து வரம்கொடுத்‌ தன்றே, ஒருமுகம்‌ 
மந்திர விதியின்‌ மரபுளி வழாஅ 95 
அந்தணர்‌ வேள்விடர்க்‌ கும்மே, ஒருமுகம்‌ 

எஞ்சிய பொருள்களை ஏம்‌உற நாடித்‌ 

திங்கள்‌ போலத்‌ திசைவிளக்‌ கும்மே, ஒருமுகம்‌ 
செறுநர்த்‌ தேய்த்துச்‌ செல்சமம்‌ முருக்கிக்‌ 
கறுவுகொள்‌ நெஞ்சமொடு களம்வேட்‌ டன்றே,ஒரு 
குறவர்‌ மடமகள்‌ கொடிபோல்‌ நுசுப்பின்‌ [முகம்‌ 100 
மடவரல்‌ வள்ளியொடு ௩கை அமர்ந்தன்றே ஆங்கம்‌ 
மூவிரு முகனும்‌ முறைநவின்‌ று ஒழுகலின்‌ 


திருமுருகாற்றுப்படை 72௦- 
ஆரம்‌ தாழ்ந்த அம்பகட்டு மார்பிற்‌ 
செம்பொறி வாங்கிய மொய்ம்பிற்‌ சுடர்விடுபு 105 
வண்புகழ்‌ நிறைந்து வசிந்‌ துவாங்கு நிமிர்தோள்‌ 
விண்செலல்‌ மரபின்‌ ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை 
உக்கம்‌ சேர்த்தியது ஒருகை 
ஈலம்பெறு கலிங்கத்‌ துக்குறங்கின்மிசை 
அசைஇயது ஒருகை 110 
அங்குசம்‌ கடாவ ஒருகை, இருகை 
ஐயிறு வட்டமோடு எஃகுவலம்‌ திரிப்ப, ஒருகை 
மார்பொடு விளங்க; ஒருகை 
தாரொடு பொலிய, ஒரு கை 
கீழ்வீழ்‌ தொடியொடு மீமிசைக்‌ கொட்ப, ஒருகை 
பாடின்‌ படுமணி இரட்ட, ஒருகை 115 
நீல்நிற விசும்பின்‌ மலிதுளி பொழிய, ஒருகை 
வான்‌அர மகளிர்க்கு வதுவை சூட்ட; ஆங்கப்‌ 
பன்னிரு கையும்‌ பாற்பட இயற்றி 
அந்தரப்‌ பல்லியம்‌ கறங்கத்‌ திண்காழ்‌ 
வயிர்‌ எழுந்து இசைப்ப வால்வளை ஞரல 129 
உரம்தலைக்‌ கொண்ட உரும்‌இடி முரசமொடு 
பல்பொறி மஞ்ஞை வெல்கொடி அகவ 
விசும்பாறாக விரைசெலல்‌ முன்னி 
்‌ உலகம்‌ புகழ்ந்த ஓங்குயர்‌ விழுச்சீர்‌ 
அலைவாய்ச்‌ சேறலும்‌ நிலைஇய பண்பே; அதா 
த்‌ அன்று. 
3. திருவாவினன்குடி 
சீரை தைஇய உடுக்கையர்‌ சீரொடு 
வலம்புரி புரையும்‌ வால்நரை முடியினர்‌ 
மாசற இமைக்கும்‌ உருவினர்‌ மானின்‌ 
உரிவை தைஇய ஊன்கெடு மார்பின்‌ 
என்பெழுக்து இயங்கும்‌ யாக்கையர்‌ நன்பகல்‌ 120' 
பலவுடன்‌ கழிந்த உண்டியர்‌ இகலொடு 
செற்றம்‌ நீக்கிய மனத்தினர்‌ யாவதும்‌ 
கற்றோர்‌ அறியா அறிவினர்‌ கற்றோர்க்குத்‌ 
தாம்வரம்பு ஆகிய தலைமையர்‌ காமமொடு 
கடுஞ்சினம்‌ கடிந்த காட்சியர்‌ இடும்பை 135 
யாவதும்‌ அறியா இயல்பினர்‌ மேவரத்‌ 
துனிஜில்‌ காட்சி முனிவர்‌ முற்புகப்‌ 
புகைமுகந்து அன்ன மாசில்‌ தூ உடை 


156 


திருமுருகாற்‌ றுப்படை 


முகைவாய்‌ அவிழ்ந்த தகைசூழ்‌ ஆகத்துச்‌ 
செவிநேர்பு வைத்த செய்வுறு திவவின்‌ 140 


.நல்லியாழ்‌ நவின்ற நயனுடை நெஞ்சின்‌ 


மென்மொழி மேவலர்‌ இன்நரம்பு உளர 


-நோய்இன்று இயன்ற யாக்கையர்‌ மாவின்‌ 


அவிர்தளிர்‌ புரையும்‌ மேனியர்‌ அவிர்தொறும்‌ 
பொன்‌உரை கடுக்கும்‌ திதலை.பர்‌ இன்நககைப்‌ 145 
பருமம்‌ தாங்கிய பணிந்தேந்து அல்குல்‌ 

மாசில்‌ மகளிரொடு மறுவின்றி விளங்கக்‌ 
கடுவோடு ஒடுங்கிய தூம்புடை வால்‌எயிற்று 
அழல்‌என உயிர்க்கும்‌ அஞ்சுவரு கடுந்திறற்‌ 


பாம்புபடப்‌ புடைக்கும்‌ பல்வரிக்‌ கொடுஞ்சிறைப்‌150 


புள்‌ அணி நீள்கொடிச்‌ செல்வனும்‌ வெள்ஏறு 
வலவயின்‌ உயரிய பலர்புகழ்‌ திணிதோள்‌ 

உமை அமர்ந்து விளங்கும்‌ இமையா முக்கண்‌ 
மூவெயில்‌ முருக்கிய முரண்மிகு - செல்வனும்‌ 
நூற்றுப்பத்து அடுக்கிய நாட்டத்து நூறுபல்‌ 155 
வேள்வி முற்றிய வென்றடு கொற்றத்து 

ஈரிரண்டு ஏந்திய மருப்பின்‌ எழில்௩டைத்‌ 
தாழ்பெருந்‌ தடக்கை உயர்த்த யானை 

எருத்தம்‌ ஏறிய திருக்கிளர்‌ செல்வனும்‌ 


நாற்பெரும்‌ தெய்வத்து நல்நகர்‌ நிலைஇய 160 


உலகம்‌ காக்கும்‌ ஒன்றுபுரி கொள்கைப்‌ 

பலர்புகழ்‌ மூவரும்‌ தலைவர்‌ ஆக 

ஏமுறு ஞாலம்‌ தன்னில்‌ தோன்றித்‌ 

தாமரை பயந்த தாவில்‌ ஊழி 

நான்முக ஒருவற்‌ சுட்டிக்‌ காண்வரப்‌ 165 
பகலில்‌ தோன்றும்‌ இகலில்‌ காட்சி 

கால்வேறு இயற்கைப்‌ பதினொரு மூவரோடு 
ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை பெறீ இயர்‌ 

மீன்பூத்‌ தன்ன தோன்றலர்‌ மீன்சேர்பு 

வளிகிளர்ந்‌ தன்ன செலவினர்‌ வளியிடைத்‌ 170 
தீஎழுக்‌ தன்ன திறலினர்‌ தீப்பட 

உரும்‌இடித்‌ தன்ன குரலினர்‌ விழுமிய 

உறுகுறை மருங்கின்‌ தம்‌ பெறுமுறை கொண்மார்‌ 
அந்தரக்‌ கொட்பினர்‌ வந்துடன்‌ காணத்‌ 


திருமுருகாற்றுப்படை 157 


தாவில்‌ கொள்கை மடந்தையொடு சின்னாள்‌ 

ஆவினன்குடி அசைதலும்‌ உரியன்‌; அதா அன்று... 
4. திருவேரகம்‌ 

இருமூன்று எய்திய இயல்பினின்‌ வழாஅது 

இருவர்ச்‌ சுட்டிய பல்வேறு தொல்குடி. 

அறுகான்கு இரட்டி இளமை நல்லியாண்டு 

ஆறினிற்‌ கழிப்பிய அறன்௩வில்‌ கொள்கை 180: 

மூன்றுவகைக்‌ குறித்த முத்தீச்‌ செல்வத்து 

இருபிறப்‌ பாளர்‌ பொழுதறிந்‌து நுவல 

ஒன்பது கொண்ட மூன்றுபுரி நுண்ஞாண்‌ 

புலராக்‌ காழகம்‌ புலர உடீஇ 

உச்சிக்‌ கூப்பிய கையினர்‌ தற்புகழ்க் து 185 

ஆறெழுத்து அடக்கிய அருமறைக்‌ கேள்வி 

நாஇயல்‌ மருங்கின்‌ நவிலப்‌ பாடி 

விரையுறு நறுமலர்‌ ஏந்திப்‌ பெரிதுவந்து 

ஏரகத்து உறைதலும்‌ உரியன்‌; அதா அன்று. 


5. குன்றுதோறாடல்‌ 
பைங்கொடி நறைக்காய்‌ இடைஇடுபு வேலன்‌ 190: 
அம்பொதிப்‌ புட்டில்‌ விரைஇக்‌ குளவியொடு 
வெண்கூ தாளம்‌ தொடுத்த கண்ணியன்‌ 
௩றுஞ்சாந்‌ து அணிந்த கேழ்கிளர்‌ மார்பின்‌ 
கொடுந்தொழில்‌ வல்விற்‌ கொலைஇய கானவர்‌ 
நீடமை விளைந்த தேக்கள்‌ தேறல்‌ 195 
குன்றகச்‌ சிறுகுடிக்‌ கிளையுடன்‌ மகிழ்ந்து 
தொண்டகச்‌ சிறுபறைக்‌ குரவை அயர 
விரல்‌ உளர்ப்பு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கால்‌ 
குண்டுசுனை பூத்த வண்டுபடு கண்ணி 
இணைத்த கோதை அணைத்த கூந்தல்‌ 200: 
முடித்த குல்லை இலையுடை ஈறும்பூச்‌ 
செங்கால்‌ மரா அத்த வாலிணர்‌ இடைஇடூபு 
சுரும்புணத்‌ தொடுத்த பெருந்தண்‌ மாத்தழை 
திருக்துகாழ்‌ அல்குல்‌ திளைப்ப உடீஇ 
மயில்கண்‌ டன்ன மட௩டை மகளிரொடு 205 
செய்யன்‌ சிவந்த ஆடையன்‌ செவ்வரைச்‌ 
செயலைத்‌ தண் தளிர்‌ துயல்வரும்‌ காதினன்‌ 


158 


திருமுருகாற்றுப்படை 


கச்சினன்‌ கழலினன்‌ செச்சைக்‌ கண்ணியன்‌ 
குழலன்‌ கோட்டன்‌ குறும்பல்‌ இயத்தன்‌ 

தகரன்‌ மஞ்ஞையன்‌ புகரில்‌ சேவலம்‌ 210 
கொடியன்‌ நெடியன்‌ தொடி அணி தோளன்‌ 
நரம்பார்த்‌ தன்ன இன்குரல்‌ தொகுதியொடு 
குறும்பொறிக்‌ கொண்ட ௩றுந்தண்‌ சாயல்‌ 
மருங்கில்‌ கட்டிய நிலன்கேர்பு துகிலினன்‌ 
முழவுறழ்‌ தடக்கையின்‌ இயல ஏந்தி 215 
மென்தோள்‌ பல்பிணை தழீஇத்‌ தலைத்தந்து 
குன்றுதோறாடலும்‌ நின்றதன்பண்பே; அதா 


அன்று. 
3. பழமுதிர்சோலை 

சிறுதினை மலரொடு விரைஇ மறிஅறுத்து 
வாரணக்‌ கொடியொடு வயிற்பட நிறீஇ 
'ஊர்ஊர்‌ கொண்ட சீர்கெழு விழவினும்‌ 220 
ஆர்வலர்‌ ஏத்த மேவரு நிலையினும்‌ 
வேலன்‌ தைஇய வெறிஅயர்‌ களனும்‌ 
காடும்‌ காவும்‌ கவின்பெறு துருத்தியும்‌ 


யாறும்‌ குளனும்‌ வேறுபல்‌ வைப்பும்‌ 


சதுக்கமும்‌ சந்தியும்‌ புதுப்பூங்‌ கடம்பும்‌ 225 
மன்றமும்‌ பொதியிலும்‌ கந்துடை நிலையினும்‌ 
மாண்‌ தலைக்‌ கொடியொடு மண்ணி அமைவர 
நெய்யொடு ஐயவி அப்பி ஐதுரைத்துக்‌ 

குடந்தம்‌ பட்டுக்‌ கொழுமலர்‌ சிதறி 

முரண்கொள்‌ உருவின்‌ இரண்டுடன்‌ உடீஇச்‌ 280 
செந்நூல்‌ யாத்து வெண்பொரி சிதறி 

மதவலி நிலைஇய மாத்தாட்‌ கொழுவிடைக்‌ 
குருதியொடு விரைஇய தூவெள்‌ அரிசி 

சில்பலிச்‌ செய்து பல்பிரப்பு இரீஇச்‌ 

சிறுபசு மஞ்சளொடு ௩றுவிரை தெளித்துப்‌ 298 
பெருந்தண்‌ கணவீர நறுந்தண்‌ மாலை 

துணையற அறுத்துத்‌ தூங்க நாற்றி 

௩ளிமலைச்‌ சிலம்பின்‌ நல்நகர்‌ வாழ்த்தி 

நறும்புகை எடுத்துக்‌ குறிஞ்சி பாடி 

இமிழ்இசை அருவியொடு இன்‌இயம்‌ ௧ றங்க 240 
உருவப்‌ பல்பூத்‌ தூஉய்‌ வெகுவரக்‌ 

குருதிச்‌ செந்தினை பரப்பிக்‌ குறமகள்‌ 


திருமுருகாற்றுப்படை 159 


மு கியம்‌ நிறுத்து முரணினர்‌ உட்க 

முருகாற்றுப்‌ படுத்த உருகெழு வியனகர்‌ ' 
ஆடுகளம்‌ சிலம்பப்‌ பாடிப்‌ பலவுடன்‌ 245 
கோடுவாய்‌ வைத்துக்‌ கொடுமணி இயக்கி 

ஓடாப்‌ பூட்கைப்‌ பிணிமுகம்‌ வாழ்த்தி 

'வேண்டுகர்‌ வேண்டியாங்கு எய்தினர்‌ வழிபட 
ஆண்டாண்டு உறைதலும்‌ அறிந்த வாறே 
ஆண்டாண்டு ஆயினும்‌ ஆகக்‌ காண்தக 250 
முந்து நீ கண்டுழி முகன்‌ அமர்ந்து ஏத்திக்‌ 
கைதொழுஉப்‌ பரவிக்‌ காலுற வணங்கி 
நெடும்பெருஞ்‌ சிமையத்து நீலப்‌ பைஞ்சுனை 
ஐவருள்‌ ஒருவன்‌ அங்கை ஏற்ப 

அறுவர்‌ பயந்த ஆறமர்‌ செல்வ 2௦௦ 
ஆல்கெழு கடவுட்‌ புதல்வ மால்வரை 

மலைமகள்‌ மகனே மாற்றோர்‌ கூற்றே 

வெற்றி வெல்போர்க்‌ கொற்றவை சிறுவ 
இழையணி சிறப்பிற்‌ பழையோள்‌ குழவி 

வானோர்‌ வணங்குவில்‌ தானைத்‌ தலைவ 260 
மாலை மார்ப நூலறி புலவ 

செருவில்‌ ஒருவ பொருவிறல்‌ மள்ள 

அந்தணர்‌ வெறுக்கை அறிந்தோர்‌ சொல்மலை 
மங்கையர்‌ கணவ மைந்தர்‌ ஏறே 

வேல்கெழு தடக்கைச்‌ சால்பெரும்‌ செல்வ 265 


குன்றம்‌ கொன்ற குன்றாக்‌ கொற்றத்து 
விண்பொரு நெடுவரைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவ 

பலர்புகழ்‌ நன்மொழிப்‌ புலவர்‌ ஏறே 

அரும்பெறல்‌ மரபிற்‌ பெரும்பெயர்‌ முருக 
நசையுகர்க்கு ஆர்த்தும்‌ இசைபே ராள 270 
அலந்தோர்க்கு அளிக்கும்‌ பொலம்பூண்‌ சேஎய்‌ 
மண்டமர்‌ கடந்தஙின்‌ வென்றாடு அகலத்துப்‌ 
பரிசிலர்த்‌ தாங்கும்‌ உருகெழு நெடுவேள்‌ 
பெரியோர்‌ ஏத்தும்‌ பெரும்பெயர்‌ இயவுள்‌ 
குர்மருங்கு அறுத்த மொய்ம்பின்‌ மதவலி 275 
போர்மிகு பொரு௩ குரிசில்‌ எனப்பல 

யான்‌அறி அளவையின்‌ ஏத்தி ஆனாது 
கின்‌அளந்து அறிதல்‌ மன்‌உயிர்க்கு அருமையின்‌ 


160 


திருமுருகாற்றுப்படை 


நின்‌அடி. உள்ளி வந்தனன்‌ நின்னொடு 

புரையுகர்‌ இல்லாப்‌ புலமை யோய்‌எனக்‌ , 280 
குறித்தது மொழியா அளவையிற்‌ குறித்துடன்‌ 
வேறுபல்‌ உருவிற்‌ குறும்பல்‌ கூளியர்‌ 

சாறயர்‌ களத்து வீறுபெறத்‌ தோன்றி 

அளியன்‌ தானே முதுவாய்‌ இரவலன்‌ 

வந்தோன்‌ பெருமகின்‌ வண்புகழ்‌ ஈயந்தென 995 
இனியவும்‌ நல்லவும்‌ ௩னிபல ஏத்தித்‌ 

தெய்வம்‌ சான்ற திறல்விளங்கு உருவின்‌ 
வான்தோய்‌ நிவப்பின்‌ தான்வந்து எய்தி 
அணங்குசால்‌ உயர்நிலை தழீஇப்‌ பண்டைத்தன்‌ 
மணங்கமழ்‌ தெப்வத்து இளநலம்‌ காட்டி 200 
அஞ்சல்‌ ஓம்புமதி அறிவல்நின்‌ வரவென 
அன்புடை நன்மொழி அளைஇ விளிவின்று 
இருள்நிற முந்நீர்‌ வளைஇய உலகத்து 

ஒருநீ ஆகித்‌ தோன்ற விழுமிய 

பெறல்‌அரும்‌ பரிசில்‌ நல்குமதி பலவுடன்‌ 295 
வேறுபல்‌ துகிலின்‌ நுடங்கி அகில்சுமந்து 

ஆர முழுமுதல்‌ உருட்டி வேரல்‌ 

பூவுடை அலங்குசினை புலம்பவேர்‌ கீண்டு 
விண்பொரு நெடுவரைப்‌ பரிதியின்‌ தொடுத்த 
தண்கமழ்‌ அலர்‌இறால்‌ சிதைய நன்பல 300 
ஆசினி முதுசுளை கலாவ மீமிசை 

நாக நறுமலர்‌ உதிர யூகமொடு 

மாமுக முசுக்கலை பனிப்பப்‌ பூநுதல்‌ 

இரும்பிடி குளிர்ப்ப வீசிப்‌ பெருங்களி ற்று 
முத்துடை வான்கோடு தழீஇத்‌ தத்துற்று' ' 305 
நன்பொன்‌ மணிநிறம்‌ கிளரப்‌ பொன்கொழியா 
வாழை முழுமுதல்‌ துமியத்‌ தாழை 

இளநீர்‌ விழுக்குலை உ திரத்‌ தாக்கிக்‌ 

கறிக்கொடிக்‌ கருந்‌ துணர்‌ சாயப்‌ பொ 'றிப்புற 
மட௩டை மஞ்ஞை பலவுடன்‌ வெரீஇக்‌ 310 
கோழி வயப்பெடை இரியக்‌ கேழலொடு 

இரும்பனை வெளிற்றின்‌ புன்சாய்‌ அன்ன 
குரூஉமயிர்‌ யாக்கைக்‌ குட ரவடி. உளியம்‌ 
பெருங்கல்‌ விடர்‌அளைச்‌ செறியக்‌ கருங்கோட்டு 


திருமுருகாற்றுப்படை 


ஆமா நல்‌ஏறு சிலைப்பச்‌ சேண்கின்று 

இழுமென இழிதரும்‌ அருவிப்‌ . 

பழமுதிர்‌ சோலை மலைகிழ வோனே. 
குன்ற மெறிந்தாய்‌ குரைகடலில்‌ சூர்தடிந்தாய்‌ 
புன்றலைய பூதப்‌ பொருபடையாய்‌--என்றும்‌ 
இளையாய்‌ அழகியாய்‌ ஏறூர்ந்தான்‌ ஏறே 
உளையாயென்‌ னுள்ளத்‌ துறை. 
குன்ற மெறிந்ததுவுங்‌ குன்றப்போர்‌ செய்ததுவும்‌ 
அன்றங்‌ கமரரிடர்‌ .தீர்த்ததுவும்‌--இன்டுறன்னைக்‌ 
கைவிடா நின்றதுவுங்‌ கற்பொதும்பிற்‌ காத்ததுவு 
'மெய்விடா வீரன்கை வேல்‌. 
வீரவேல்‌ தாரைவேல்‌ விண்ணோர்‌ சிறைமீட்ட 
தீரவேல்‌ செவ்வேள்‌ திருக்கைவேல்‌--வாரி 
குளித்தவேல்‌ கொற்றவேல்‌ சூர்மார்புங்‌ குன்றுந்‌ 
தொளைத்தவே லுண்டே துணை. 
இன்னம்‌ ஒருகால்‌ எனதிடும்பைக்‌ குன்றுக்குங்‌ 


கொன்னவில்வேற் சூர்தடிக்த கொற்றவா- முன்னம்‌ 


பனிவேய்‌ நெடுங்குன்‌ றம்‌ பட்டுருவத்‌ தொட்ட 
துனிவேலை வாங்கத்‌ தகும்‌. 
உன்னை யொழிய ஒருவரையும்‌ ௩ம்புகிலேன்‌ 


161 
915 


4 


பின்னை யொருவரையான்‌ பின்செல்லேன்‌-பன்னிருகைக்‌ 


-கோலப்பா வானோர்‌ கொடியவினை தீர்த்தருளும்‌ 
வேலப்பா செந்திவாழ்‌ வே. 


அஞ்சு முகந்தோன்‌ றில்‌ ஆறு முகந்தோன்றும்‌ 


வெஞ்சமரில்‌ அஞ்சலென வேல்தோன்றும்‌— நெஞ்சில்‌ 


ஒருகால்‌ நினைக்கில்‌ இருகாலுந்‌ தோன்றும்‌ 
முருகாவென்‌ றோதுவார்‌ முன்‌. 

முருகனே செந்தி முதல்வனே மாயோன்‌ 
மருகனே யீசன்‌ மகனே--யொருகைமுகன்‌ ' 


நம்பியே கைதொழுவேன்‌ நான்‌. 
காக்கக்‌ கடவிய% காவா திருந்தக்கால்‌ 
ஆர்க்குப்‌ பரமாம்‌ அறுமுகவா--பூக்குங்‌ 
கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல 
'இடங்காண்‌ இரங்கா யினி. 


1653—11 


ப்‌ 


தம்பியே நின்னுடைய தண்டைக்கால்‌ எப்பொழுதும்‌ 


162 திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 


பரங்குன்றிற்‌ பன்னிருகைக்‌ கோமான்‌ றன்‌ பாதங்‌ 
கரங்கூப்பிக்‌ கண்குளிரக்‌ கண்டு-சுருங்காமல்‌ 
ஆசையால்‌ நெஞ்சே யணிமுருகாற்‌ றுப்படையைப்‌ 
பூசையாக்‌ கொண்டே புகல்‌. 9 
நக்கீரர்‌ தரமுரைத்த ௩ன்முருகாற்‌ றுப்படையைத்‌ 
தற்கோல காடோறுஞ்‌ சாற்றினால்‌--முற்கோல 
மாமுருகன்‌ வந்து மனக்கவலை தீர்த்தருளித்‌ 
தானினைத்த வெல்லாக்‌ தரும்‌. 10 


௨ 
திருப்புகழ்‌ அஷ்டோத்தரசத திவ்விய நாமங்கள்‌ 
ஓம்‌ போத நிர்க்குண போதா நமோ நம 
நாத நிஷ்கள நாதா நமோ நம 
,பூரணக்‌ கலை சாரா நமோ நம 
..பஞ்சபாண பூபன்‌ மைத்துன பூபா நமோ நம 
,.நீப புஷ்பக தாளா நமோ நம 
உ. போக சொர்க்கபு பாலா நமோ நம 
;. சங்கமேறும்‌ மாதமிழ்த்ரய சேயே நமோ நம 
, வேத னத்ரய வேளே நமோ நம 
, வாழ்‌ சகத்ரய வாழ்வே நமோ நம 
வேத வித்தகா சாமீ நமோ நம 170” 
வேல்‌ மிகுத்த மாசூரா நமோ நம 
5 வீம சரக்ய காளா நமோ நம 
, விந்துநாத வீரபத்ம சீர்பாதா நமோ நம 
. நீளமிக்க கூதாளா நமோ நம 
மேக மொத்த மாயூரா நமோ நம 
, விண்டிடாத போத மொத்த பேர்‌ போதா நமோ நம 
உ பூத மற்றுமே யானாய்‌ நமோ நம 
உ பூரணத்துளே வாழ்வாய்‌ நமோ நம 
உ துங்கமேவும்‌ பூதரத்‌ தெலாம்‌ வாழ்வாய்‌ நமோ நம 
ு ஆறிரட்டி நீள்‌ தோளா நமோ நம 20! 
உ பூஷ்ணத்துமா மார்பா நமோ நம 
, ஆர்யை பெற்ற சீராளா நமோ நம 
.. சூரையட்டு நீள்‌ பேரா நமோ நம 
*. ஆரணத்தினார்‌ வாழ்வே நமோ நம 
சீதள வாரிஜ பாதா நமோ நம 
ு நாரத கத விநோதா நமோ நம 
, சேவல மாமயில்‌ ப்ரீதா நமோ நம 
,உமறை தேடுஞ்‌ சேகரமான ப்ரதாபா நமோ நம 
* ஆகம சார சொரூபா நமோ நம 


திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 


ஓம்‌ தேவர்கள்‌ சேனை மபா நமோ நம 


ட்‌ 
நா 


கதி தோயப்‌ பாதக நீவு குடாரா நமோ: நம 
மாவசுரேச கடோரா நமோ நம 
பாரினிலே ஐய வீரா நமோ நம 


மலைமாது பார்வதியாள்‌ தரு பாலா நமோ நம 


நாவல ஞான மனோலா நமோ நம 

பால குமார சுவாமீ நமோ நம 

நாத விந்து கலாத நமோ நம 

வேத மந்த்ர சொரூபா நமோ நம 

ஞான பண்டித சாமீ நமோ நம 

வெகு கோடி நாமசம்பு குமாரா நமோ நம 


போக அந்தரி பாலா நமோ நம 

பரசூரர்‌ சேததண்ட விநோதா நமோ நம 
தத கிண்கிணி பாதா நமோ நம 

தீர சம்ப்ரம வீரா நமோ நம 

கிரிராஜ தீபமங்கள ஜோத நமோ நம 
தூய அம்பல லீலா நமோ நம 

தேவ குஞ்சரி பாகா நமோ நம 

போதகந்‌ தரு கோவே நமோ நம 

நீதி தங்கிய தேவா நமோ நம 


பூதலந்‌ தனை யாள்வாய்‌ நமோ நம 
பணியாவும்‌ பூணுகின்ற பிரானே நமோ நம 
வேடர்‌ தங்கொடி மாலா நமோ நம 
போதவன்‌ புகழ்‌ சாமீ நமோ நம 

அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம 
ஞான பண்டித நாதா நமோ நம 

வீர கண்டை கொள்‌ தாளா நமோ நம 
அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம 
வீறு கொண்ட விசாகா நமோ நம 


சிவசிவ ஹரஹர தேவா நமோ நம 
தெரிசன பரகதி யானாய்‌ நமோ நம 
திசையினு மிசையினும்‌ வாழ்வே நமோ நம 


செஞ்சொல்‌ சேரும்‌ திருதருகலவி மணாளா நமோ நம 


திரிபுர மெரிசெய்த கோவே நமோ நம 
ஜெய ஜெய ஹரஹர தேவா நமோ நம 
உம்பர்கள்‌ ஸ்வாமீ நமோ நம 
எம்பெருமானே நமோ நம 
ஒண்டொடி மோகா நமோ நம 


163 


80: 


40” 


80: 


90: 


363 திருப்புகழ்‌ அஷ்டோத்தரம்‌ 


ஓம்‌ சரவண ஜாதா நமோ நம 70 


அர. 
33 
39 


கருணைய தீதா நமோ நம 

சததள பாதா நமோ நம 

அபிராம தருணக தீரா நமோ நம 

நிருபமர்‌ வீரா நமோ நம 

சமதள வரா நமோ நம 

ஜகதீச பரம சொரூபா நமோ நம 

சுரார்பதி பூபா நமோ நம 

பரிமள நீபா நமோ நம ’ 

உமைகாளி பகவதி பாலா நமோ நம 

இகபர மூலா நமோ நம 80 
பவுருஷ சீலா நமோ நம 

சத்தி பாணீ நமோ நம 

முத்தி ஞானீ நமோ நம 

தத்வ ஆதீ நமோ நம 

விந்துநாத சத்துரூபா நமோ நம 

ரத்ன தீபா நமோ நம 

தற்ப்ர தாபா நமோ நம 

சிங்கார ரூப மயில்‌ வாகன நமோ நம 

கந்தா குமாரசிவ தேசிக நமோ நம 

சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நம 90 
விருதோதை சிந்தான சோதி கதிர்வேலவ நமோ நம 
கங்கரள வேணிகுரு வானவ நமே நம 

அரிமரு கோனே நமோ நம 

அறுதி யிலானே நமோ நம 

அறுமுக வேளே நமோ நம 

அரகர சேயே நமோ நம 


. இமையவர்‌ வாழ்வே நமோ நம 


அருண சொரூபா நமோ நம 

தென்பரங்‌ குன்றுறை தேவா நமோ நம 
செந்திலம்‌ பதிவளர்‌ சேயே நமோ நம 100 
தென்பழநிமலை மேவு £ரா நமோ நம 
திருவே ரகத்திலுறை தேனே நமோ நம 
குன்றுதோ றாடல்புரி குமரா நமோ நம 
பழமுதிர்‌ சோலை வளர்‌ பதியே நமேர நம 
மயில்மிசை வருமொரு வரதா நமோ நம 
சேகர வாரண வேல்வீரா நமோ நம 
மைவருங்‌ கண்டத்தர்‌ மைந்தா நமோ நம 
குருவாய்‌ வருவாய்‌ குகனே நமோ நம 


காநாவித மந்த்ர பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி 


A 


5 ம. 
77 2222 
ன்‌ 
ட்ப 
பண்டு. 1 


ஜரை கவா ஜனவ உளத்‌ rosy z ToT ந தனலை த்தால்‌ Toms இன்க்‌ ESR) 


எமது வெளியீடுகள்‌ | 


1. திருப்புகழ்‌ (முழுவதும்‌) மூலம்‌,மட்டும்‌ சூ. 6-00 ॥ 

2. இருப்புகழ்‌ விரிவுரை--மு.தல்‌ தொகுதி | 
(விநாயகர்‌ பாடல்களும்‌, முதற்‌ படைவீடு யி 

ரி இருப்பரங்குன்றப்‌ பாடல்களும்‌) ரூ. 2-50 [| 
1 3. இருப்புகழ்‌ விரிவுரை--இரண்டாம்‌ தொகுதி ( 
il (இரண்டாம்‌ படைவீடு திருச்செந்தூர்‌) ரூ. 5.00 | 
(4, இருப்புகழ்‌ விரிவுரை மூன்றாவது தொகுதி \ 
Fi (மூன்றாவது படைவீடு- பழநி) ரூ, 5-00 | 
|| ச. இருப்புகழ்‌ விரிவுரை-நான்காம்‌ தொகுதி a 
டது (நான்காவது படை ஸீடு-சுவா மிமலை ரூ... 2-50 | 
| 6. இருப்புகழ்‌ வீரிவுரை--ஐந்தாம்‌ தொகுதி ப்ச்‌ 

| குன்றுதோறாடல்‌ முதற்பாகம்‌ ரூ. 5-00 | 

| 7. இருப்புகழ்‌ விரிவுரை--ஆரும்‌ தொகுதி வ | 
(குன்றுதோறாடல்‌ இரண்டாவது பகுதியும்‌, ௨ * | 

ட பழமுதிர்‌ சோலையும்‌) ரூ. 5-00 Fi 

ட. 8. இருப்புகழ்த்‌ திரட்டு ்‌ ரூ. 1-50 | 
| 9. கந்தரலங்காரம்‌ (விரிவுரையுடன்‌) தத, 92-00 4 
ந 70, இருவகுப்பு கந்தரந்தாதி (உரையுடன்‌) (\ 
॥ கந்தரலங்காரம்‌, கந்தரநுபூதி, வேல்‌ விருத்தம்‌ (3 ப 

| மயில்‌ விருத்தம்‌ (இவை முழுவதும்‌) ரூ. 1-50 | 
கந்தரநுபூதி (உரையுடன்‌) ரூ. 2-00 % 

12. மகாபாரதம்‌: வியாசபாரதச்‌ சுருக்கம்‌ (வசனம்‌) | 
வில்லிபுத்தூரார்‌ பாடல்களுடன்‌ கூடியது ரூ. 48-00 14 

ஸ்ரீ ஸுப்பிரமணிய ஸஹஸ்ரநாமம்‌ i (| 
(உரையுடன்‌) ரூ. 1-50 1 
அறிவுரையமுது (30 கட்டுரைகள்‌) ரூ... 0-50 | 

15. இருவாசகத்தேன்‌ (கட்டுரைகள்‌) ஹூ. 0-50 
16. செந்தமிழ்‌ இன்பம்‌ (23 கட்டுரைகள்‌) ர... 0-50 | 


4 
23 


(எல்லாவற்றுக்கும்‌ தபால்‌ செலவு வேறு 


அல வண்டை தல கவை வைம பவனை 
நஸ்‌. ண 
ப்‌ ன்‌ ழ்‌] 


டுவது 
௨ 


திருப்புகழமிர்தம்‌ காரியாலயம்‌ 
89, சிங்கண்ண செட்டித்‌ தெரு, 
சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை--2. 

நி த வைப வை ம வலக நு இல்‌ கட்ட ல த 1) 


2 


௮௪: 
கஷ்ட 


ட x 


